வைத்திய சிந்தாமணி 


3 


சுவடியியல் பட்ட மேற்படிப்புப் பட்டயத்திற்காக 

அளிக்கப்பெற்ற பதிப்பாய்வேடு 


டாக்டர் 


அ . வாசுகி தேவி , B.A. , B.S.M.S , 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


சென்னை - 600113 . 


மே -1991 


வைத்திய சிந்தாமணி 


சுவடியியல் பட்ட மேற்படிப்புப் பட்டயத்திற்காக 

அளிக்கப்பெற்ற பதிப்பாய்வேடு 


டாக்டர் 


அ . வாசுகி தேவி , B.A. , B.S.M.S. 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


சென்னை - 600113 . 


மே -1991 


டாக்டர் . அ . வாசுகி தேவி , பி.ஏ. , பி . எஸ் . எம் . எஸ் ... 
சுவடியியல் பகுதி நேர மானவி , 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 


சென்னை - 600 113 . 


மாழி 


7 வைத்திய சிந்தாமணி வெண்பா என்னும் இப்பதிப்பாய் வேடு 


சுவடியியல் பட்ட மேற்படிப்புப் பட்டயத்திற்காக அளிக்கப் பெறுகிறது . 


இப்பதிப்பாய் வேடு என் சொந்த முயற்சியில் உருவானதேயாம் . 


இதற்கு முன் வேறு எந்த ஆராய்ச்சிக்கும் இப்பதிப்பாய் வேடு 


அளிக்கப் பெறவில்லை என உறுதி அளிக்கின்றேன் . 


சென்னை 


600113 . 


ஐயா 


நாள் : 


-5-1991 . 


( அ . வாசுகி தேவி ) 


டாக்டர்.பூ . சுப்பிரமணியம் , 


சுவடி இயல் துறை , 


உலகத் தமிழா ராய்ச்சி நிறுவனம் , 


சென்னை - 600 113 . 


11 வைத்திய சிந்தாமணி வெண்பா என்னும் இப்பதிப்பாய் வேடு 


இந்நிறுவனச் சுவடியியல் மாணாக்கியர் டாக்டர் அ.வாசுகிதேவி , பி.ஏ .. 


பி . எல் . எம்.எல் ... அவர்களின் 1989 - 1991 ஆம் ஆண்டின் 


சுவடி இயல் பட்டயத்திற்காக உருவாக்கப் பெற்றது . எனவும் , இந்த 


ஆய்வேட்டின் பேரில் இதுவரை இவருக்கு வேறுபட்டம் எதுவும் 


அளிக்கப் பெறவில்லை எனவும் சான்று வழங்குகிறேன் . 


சென்னை - 600113 . 


Issu Rafine 


நாள் : 20-5-1991 . 


253 
( மு . சுப்பிரமணியம் ) 
டாக்டர் பூ . சுப்பிரமணியம் , 

சுவடி இயல் துறை . 
உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம் 

சென்னை -600 113 , 


நன்றியுரை 


11 காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் 


ஞாலத்தின் மாணப் பெரிதும் 


சென்னை , உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் , சுவடியியல் 
பகுதி நேரமாகப் படிப்பதற்கு எனக்கு அனுமதி அளித்த இந்திய மருத்துவ தீ 
துறை இயக்குநர் (முன்னாள் ) மதிப்பிற்குரிய திரு இளங்கோவன் , இ.ஆ.ப. , 
அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி . 


சுவடி இயல் பட்டய வகுப்பில் சேர சேரும் தகுதியுடையவராக 
என்னைத் தேர்ந்தெடுத்து , இப்பயிற்சி முடிய எல்லா வகையிலும் எனக்கு 


உறுதுணையாக இருந்த இந்நிறுவன இயக்குநர் வணக்கத்திற்குரிய முனைவர் 


சிலப்பொலி சு.செல்லப்பன் அவர்களுக்கும் , பயிற்சியின் இறுதியாண்டில் 
தேர்வு முதலிய நிலை களில் உதவி புரிந்த நிறுவன இயக்குநர் ( பொப்பு ) 
முனைவர் அன்னி தாமசு அவர்களுக்கும் நன்றி . 


சுவடியியல் பயிற்சி , மொழி வரலாம் , செய்யுளியல் பாடங்களில் 
எனக்குப் பாடம் கற்பித்துத் தேர்ச்சி பெற வழி வகுத்துத் தந்த 
பேராசிரியப் பெரு மக்களுர் முதன்மையானவ ரான , வணக்கத்திற்குரிய , 
முனைவர் பூ . சுப்பிரமணியம் மற்றும் முனைவர் ச . சிவகாமி , முனைவர் சி . சவேலி, 
முனைவர் டி . மகாலட்சுமி ஆகியோர்க்கும் என் நன்றி . 


இவ்வாய் வேட்டிற்கு அடிப்படையான சுவடியையும் , துணையாக 
பல சுவடிகளையும் , படியெடுத்துக் கொள்ளவும் , ஒப்பு நோக்கவும் 
அனுமதி அளித்து உதவிய சென்னை அரசினர் சுவடி நூலகக் காப்பாட்சியர் 
அவர்களுக்கும் , ஏலக நண்பர்களுக்கும் என் நன்றி . 


இப்பதிப்பாய் வேடு உருவாக உதவிய என்னுடன் சுவடியியல் 


பயிற்சி பெற்ற எனது தோழி மருத்துவர் மோ . மல்லிகா , பி . எஸ்ஸி , 
பி . எஸ் . எம் . எல் . , மற்றும் உடன் பயிற்சியாளரான மருத்துவர் 
சு . செல்வ ரங்கம் , பி.ஐ.எம் . , திரு வே.நெடுகுசெழியன் , 


திரு மொ . மருதமுத்து ஆகியோருக்கும் நன்றி . 


இவ்வாய் வேட்டினைச் சிறந்த முறையில் , குறுகிய காலத்தில் 


தட்டச்சு செய்து கொடுத்து உதவிய திரு கே . எஸ் . சேகர் அவர்கட்கும் , 


தமிழாராய்ச்சி நிறுவனத்தைச் சார்ந்த அனைவருக்கும் என் நன்றிகள் 
உரித்தாகட்டும் . 


அ . வாசுகி தேவி . 


பொடக்கம் 


பொருள் 


பக்கங்கள் 


உறுதி மொழி 


சான்றிதழ் 


நன்றியுரை 


மருந்துகள் 


1 - 5 


ஓழைவு 


பதிப்புரை 


ஆய்வு 


AS 


சிறப்பு நிலை ஆய்வு 
முனைகளும் தாவர பெயர்களும் 


நூல் 


176 


நூல் பொருள் 


துனை 


Zring with wa . 


அனவுகள் 


173 - 179 


பாடல் முதற் குறிப்பு அகராதி 


180 


189 


சொல்லடைவு 


நோய்கள் 


190-196 


மருந்துகள் 


197 


மூலிகைகள் 


216 


235 


மருந்தன் 


மருந்துகள் 
கியாழம் 


1 


அசீரணசுரத்துக்கு 


34 . 


அஸ்தி சுரத்துக்கு 38 . 
அசீரண வலிக்கு 102 . 
அசீரண மந்த சுவாச காசத்துக்கு 101 . 


அஉ $ ட முல கியாழம் 84 . 


அஉட்டா தசமூலம் 


85,86 . 


அதிசாரத்துக்கு 114,115,116.117,118,119,120.121 . 
அதிசார வீக்கத்துக்கு 123,124,125,126,127,128,129 . 
அந்தகமா சன்னி 69 . 


அந்த தாகத்துக்கு 


91,92,93 . 


அறையில் சுரத்துக்கு 


97 . 


இரத்த சுரத்துக்கு 


39 . 


இருபது மேகத்துக்கும் 140 . 


இராத்தி வரும் சுரத்துக்கு 61.62 . 


இருமாறல் சுரத்துக்கு 51 . 


ஒரு மாறல் சுரத்துக்கு 50 . 


கண்டகு சன்னி 


74 . 


கர்னிக சன்னி 


75 . 


சகல ரோகத்துக்கும் 141,142 . 


சந்திக சன்னிக்கு 


68,69 . 


சருவாங்க வாதத்துக்கும் 106,107 . 


சர்வ சன்னிக்கும் 


81 . 


சர்வ சுரத்துக்கும் 


63,64,65,66,67 . 


சல்லிபாத சுரத்துக்கு 28,29,30 . 


சாயங்காலம் வருகிற சுரத்துக்கு 60 . 


சிருவா சன்னி 


79 , 80 . 


சிலேத்தும சுரத்துக்குக் கியாழம் 19,20,21,22,23 . 


2 


சிலேத்தும பிரமேகத்துக்கு 


39 . 


56,57,58,59 . 


சீத சுரத்துக்கு 
சீதாங்க சன்னி 


72 . 


சுரம் பாண்டு சோபைக்கு 113 . 


குலைக்கு 


94,95 . 


சூலிக்கு 


96 . 


தலை கியாழம் 


82 . 


தருண சுரத்துக்கு 


31,22 . 


தாகம் வாந்தி விக்கலுக்கு 90 . 


தாப சுரத்துக்கு 


35 . 


தாந்தீரிக சன்னி 


73 . 


திரிதோஉ சுரத்துக்கு 47.48 . 


தீபனத்துக்கு 

103 . 
தொந்த சுரத்துக்கு 27 . 


தோஉ , சுரத்துக்கு 


44,45,46 . 


தோஉகாதி சுரத்துக்கு 130,131 132 133 134 135,136,137 . 


தோலைப்பற்றிய சுரத்துக்கு 40 . 


நாலா மாறலுக்கு 


53,54,55 . 


பசகோல கியாழம் 87 . 


பாண்டு வீக்கத்துக்கு 108,109,110 111 112 . 


பாலாதி சாரத்துக்கு 122 . 


பித்த சுரத்துக்குக் கியாழம் 8,9,10,11,12,13,14,15,16,17,18 , 


பித்த சேத்தம் சுரத்துக்கு 26 . 


பிரலாப சன்னி 


78 . 


புக்நேத்திர சன்னி 


76 . 


புராண சுரத்துக்கு 


32 . 


பூச்சிக்கு 


104 . 


3 


33 . 


பூரண சுரத்துக்கு 


மந்தக் கிறாலி ஆமவலிக்கு 99,100 . 


மாறல் சுரத்துக்கு 


49 . 


மூர்ச்சைக்கு 


98 . 


மூன்று நாள் மாறலுக்கு 52 . 


முத்திர கிரிச்சத்துக்கு 138 , 


ருத்தாங்க சன்னி 


70,71 . 


வாதசுர கியாழம் 


1,2,3,4,5,6.7 . 


வாத பித்த சிலேத்தும சுரத்துக்கு 25 . 


வாந்தி விக்கலுக்கு 


88.89 . 


வாத பித்த சுரத்துக்கு 24 . 
வாத வாய்வுக்கு 105 . 
விஉ ம சீத சுரத்துக்கு 


விஉ சுரத்துக்கு 


கிருதம் 


அசுவ கெந்தாதி கிருதம் 


246,247.248,249,250 . 


ஆருத்திராதி கிருதம் 


192,193 . 


ஆருத்திராதி கிருதம் 


265,266,267 . 


இலந்தை நெய் 


171 172,173 . 


கடுக்காய் நெய் 


159,160,161,162,163,164 . 


கண்டங்காரி கிருதம் 


174,175,176,177,178,179,180 . 


கதலிகந்த கிருதம் 


221,222,223,224 . 


கதகாதி கிருதம் 


188,189 . 


262,263,264,265 . 


கதகாதி கிருதமி 
கதகாதி புட்டி 
குக்குல கிருதம் 


190.191 , 


241,242,243,244,245 . 


கட்பாண்ட கிருதம் 


209,210,211,212 . 


சட்பல கிருதம் 


239.240 . 


சம்பகண மந்தக் கிருதம் 213,214 215,216,217 . 


சதாவேரி கிருதம் 202,203,204,205 . 
சதாவேரி சிருதம் ( வேறு ) 206 . 


சரபிந்தாதி கிருதம் 


207.208 . 


சுத்தி நெய் 


143,144,145,146,147,148 . 


திப்பிலியாதி கிருதம் 251,252 , 253,254,255,256 . 
திப்பிலியாதி கிருதம் ( வேறு ) 257,258,259,260,20 
நயன சஞ்சீவி கிருதம் 270 271 272 


பச்ச கவ்விய கிருதம் 218,219,220 . 


5 


பஞ்ச கவ்விய கிருதம் ( வேறு ) 231,232,233 , 234 . 
பக்ச கவ்விய கிருதம் ( வேறு ) 235,236,237,238 . 


பஞ்ச மூல கியாழம் 83 . 


புளியாரைக் கிருதம் 


181,182,183 . 


பூசணிக்காய் நெய் 165,166,167,168,169,170 . 
மகா கல்லியான கிருதம் 225,226,267,268,269,230 . 


லட்சுமி கிருதம் 


268,269 . 


வறளாதி குக்குலு நெய் 


149,150,151,152,153,154 155 156,157 1 


வாசாதி கிருதம் 194 195,196,197 . 
வாசாதி கிருதம் ( வேறு ) 198,199,200,201 . 


இயல் ஒன்று 


நழைவு 


6 


முத்தமிழ் நூல்கள் , இன்று பலரால் , பல்வேறு துறைகளைச் 
சார்ந்தவரால் , பதிப்பிக்கப்பட்டு வருகின்றன . அச்சுக்கலையின் , வரவால் 
தினந்தோறும் வெளிவரும் நூல்கள் ஏராளம் . ஆனால் , அச்சுக்கலையை 
அறியாத காலத்தில் , நம் முன்னோர்கள் , இலை , தழை , கல் , மரப்பட்டை , 
துனி , பொன் தகடு , செப்புத்தகடு , வெள்ளித்தகடு போன்ற பல்வேறு 
வகைப்பட்டவற்றில் , தங்களுக்குத் தேவையான செய்திகளை , எழுதி 
வந்ததற்கு வரலாற்றுச் சான்றுகள் கிடைக்கின்றன . இவற்றைக்காட்டிமீ 
கையாள்வ தற்கு எளிதாகவும் , பொருளாதார ரீதியாகவும் , பல 
நூற்றாண்டுகள் , பழுதடையாததாகவும் இருக்க அவர்கள் ஓலைச்சுவடிகளைப் - 
பயன்படுத்த ஆரம்பித்தனர் . 


பல்வேறு கலைகளும் , தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 


ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கப்பட்டுள்ளன . 


இயற்கையாலும் , செயற்கையாலும் , 


வறுமையாலும் , அறியாமையாலும் , உற்றாராலும் , மற்றவராஓய் அழிந்தது 


போக , மீதி இருந்த பலவற்றில் சில சுவடிகள் மட்டுமே தனிம விதர்களாலும் 
பல நிறுவனங்களாலும் சுவடிப்பதிப்பு நூல்களாகப் பதிப்பிக்கப்பட்டுள்ளன . 
இன்னும் பதிப்பிக்கப்படாமல் முடங்கிக் கிடக்கும் சுவடி நூல்கள் ஏராளம் , 


ஏராளம் . 


அவற்றுள் தமிழ் மருத்துவ ச்சுவடிகள் முக்கியமானவையாகும் . 


நவீன மருத்துவ தீதால் சித்தமருத்துவம் விளக்கிவைக்கப்பட்ட போல் 


நம்மால் சித்த மருத்துவச் சுவடிக ல்களும் தீண்டுவாரில்லாமல் விலக்கி 


வைக்கப்பட்டுள்ளன . இவ்வாறு பல்வேறு காரணங்களால் அழியக்கூடிய 
மறைக்கப்பட்ட , விலக்கி வைக்கப்பட்ட மருத்துவச் சுவடிகளை அழியாமல் 


பாதுகாப்பதன் மூலம் , இன்றைய சமுதாயத்தினர்க்கு மட்டுமல்லாமல் , 
வரக்கடிய தலைமுறையினர்க்காகவும் , பாதுகாத்துப் பதிப்பிப்பது , தமிழ் 
உலகுக்குச் செய்யும் தொண்டாகும் . 


ஆய்வு நோக்கம் : 


7 


சுவடிப் பதிப்புக்கலையின் முன்னோடிகளாக விளங்கிய 
திரு சி . வை . தாமோதரம் பிள்ளை , டாக்டர்.உ.வே . சா . திரு . 
எல் . வையாபுரிபிள்ளை போன்றோர் அச்சுக்கலை தொடங் கிய நாட்களில் 
தவி ஒருவ ராக இருந்து பாதிப்புக் கலையின் வழிகாட்டியாக இருந்திருக்கின்றனர் . 


தமிழ் இலக்கண , இலக்கிய நூல்களைப் பொறுத்தவரை ,, 


தமிழ் ஆர்வமுடையோரும் , தனியார் நிறுவனங்களும் , அரசு நிறுவனங்களும் 
பதிப்பித்து வருவ போல் , இன்றைய நாளில் , தமிழ் மருத்துவ நூ வீகளை தீ 
தமிழ் மருத்துவர்களாலும் , மருத்துவ ஆர்வமு டையோராலும் , தனியார் 
நிறுவனங் களும் , அரசு நிறுவனங்களும் பதிர்ப்பிக்க முன்வருகின்றன . 


a 


அரசு நிறுவனங்களுள் ஒன்றான உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
ஆண்டுதோறும் சுவடிப் பதிப்புக்கலையை , முதுகலை பட்டயப்படிப்பாக 
நடத்தி , அதன் வழி பல சுவடி நூல்களை ஆய்வு நோக்கில் பதிப்பித்து 
வருகிறது . இந்த வகையில் இந் நிறுவன சுவடிஇயல் துறைத் தலைவர் 
முனைவர் திரு பூ . சுப்பிரமணியம் அவர்களின் மேற்பார்வையில் * வைத்திய 
சிந்தாமணி வெண்பா என்னும் மருத்துவச் சுவடியின் சில பகுதிகளை 
கியாழம் கிருதம் என்பவனற்றைப் பதிப்பிப்பதே இந்த ஆய்வின் 


நோக்கமாகும் . 


நூலைத் தேர்ந்தெடுக்கக் காரணம் : 


உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் 


திறம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார் 
உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே 
உடல் வளர்த்தோர் உயிர் வளர்த் தோரே . 


திருமந்திரம் 


அறம் , பொருள் , இன்பம் என்ற மூன்றினையும் பெறுவதற்கு , 
ஒருவர்க்கு நோயில்லா உடல் தேவை . நோயில்லாமல் உடலைப் 
பேணுவ துடன் , நோய் வந்தபின் , நோயைத் தீர்க்க வேண்டிய வழி 


முறைகளை மருத்துவ நூல்கள் கறுகின்றன . 


நவீன மருத்துவம் கடந்த 200 ஆண்டுகளாகவே வளர்ந்து 
வந்துள்ளது . அவசரச் சிகிச்சை , அறுவை மருத்துவம் போன்றவற்றில் 
சிறப்புற்று விளங்கும் இம்மருத்துவம் நோய்களின் தன்மை யை முற்றிலும் 
தீர்ப்பதாக இல்லை . நாளுக்கு நாள் மாற்றம் அடைந்துவரும் நிலையில் , 
நவீன மருத்துவம் உள்ளது . ஆனால் இயற்கையோடு இயைந்த வித்த 
மருத்துவம் , எக்காலத்தம் மாற்றம் பெறாத மருத்லை உண்மை களைக் 


கொண்டதாக உள்ளது . 


சிந்தாமணி - என்லிய தையெல்லாம் தரவல்லது . 


இதைப் 


போலவே , வைத்திய சிந்தாமனி வெண்பா என்னும் இந்நூலும் பல்வேறு 
நோய்களைக் கண்டறியக் கடிய நாடி நிதானம் பற்றிக் கறவ கடன் 
அகமருந்து , புறமருந்துகளான கியாழம் , கிருதம் , என்னை வகைகள் 
லேகிய வகைகள் , பற்பம் , செநீன ரம் , சூரணம் முதலியவை கனைப் 
பற்றிய செய்முறைகளையும் , அவற்றால் தீரும் நோய்களையும் கறுவ கடன் , 
தாதுப் பொருள்களின் சுத்தி முறைகளையும் கறுகிறது . 


மேலும் போ.வினத்தில் சிறந்ததான வெஃபாவால் நான்கே 
அடியில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் , மருந்துகளைப் பற்றிக் 
கறுவ தல்லாமல் , அச்சில் இதுவரை புகாததாம், மருந்து முறைகளை 
அறியும் ஆர்வ தீதாலும் , பதிப்பாய்விற்காகவும் இந்ரல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது . 


சுவடி பற்றிய செய்திகள் : 


9 


இந்ரல் , ஒன்று ( அ ) இரண்டு நூற்றாண்டுக்குட்பட்டதாகத்தான் 
இருக்க வேண்டும் . இது பல தலைமுறைக்குப் பின் எழுதப்பட்ட சுவடியாகும் . 
இவ்வேட்டின் மூல ஏடுகள் , மிகப்பலவாக இருத்தல் வேண்டும் . 

இவ் ஏடு 
எழுதப்பட்டதற்குப் பல வழிஏடுகள் அணைபுரிந்திருக்க வேண்டும் . 


( 1 ) இந்நூல் முழுதும் இல்லாமையே , இரு மலரல் 
அல்ல என்பதை நமக்கு உணர்த்தும் . 


( 2 ) இவை மற்ற முலாலையோ , வழி நூலையோ பார்த்து 
எழுதப்பட்டதாகவோ அல்லது கேட்டு எழுதப்பட்டதாகவோ இருக்கலாம் . 
பிழைகள் காணப்படுகின்றன . சீர் , தளை , அடி , பிரிப்பு இன்றி உலக 
நடையைப் போல் தொடர்ந்து எழுதப்பட்டுள்ளன , 


கிடைத்த இடம் : 


சென்னை அரசினர் கீழ்த்திசைச் சுவடி நூலகத்தில் பல்வேறு 
மொழிகளில் பல்லாயிரக் கணக்கான சுவடிகள் திரட்டி வைக்கப்பட்டும் , 
திரட்டப்பட்டும் , பாதுகாக்கப்பட்டும் வருகின்றன . அவற்றுள் ஆர் .2421 
என்னும் எண்ணில் உள்ள தமிழ்ச் சுவடியே எனது ஆய்வுக்கான பூலை 
ஏடாகக் கொள்ளப்பட்டது . இதே மாதிரியான ஆர் .948 சுவடியை 
துணை நூலாகக் கொண்டு ஒப்பிட்டுப் பார்த்தறிய பயன்படுத்தப்பட்டது . 
சுவடி பற்றி அறிய , அக அமைப்பு . புற அமைப்பு என்ற இரு பகுதிகளாகப் 


பிரித்துக் காணலாம் . 


புற அமைப்பு : 


10 


சுவடி சற்றுப் பழமையானதாகவும் , சிறிது செல்லரித்தம் 
உள்ளது . முன்னும் பின்னும் வேறு சில அகத்தியர் நூல்களைக் 
கொண்டுள்ளது . சுவ டிக்கட்டானது சட்டமிடப்பட்டுள்ளது . 320 


பக்கங்களைக் கொண்டது . 


ஏடு என் 125 இலிருந்து நூல் 


தொடங்கப்பட்டுள்ளது . சுவடியின் நீளம் 


32cm 


அகலம் 


3com 


ஆக அமைப்பு : 


சுவடியின் அக அமைப்பில் பொதுவாகத் தொடக்கம் , நூல் 
பகுதி , முடிவு என்கிற மூன்று பிரிவுகள் இடம் பொம் . இச்சுவடியைப் - 
பொறுத்தவரை , நூலின் தொடக்கம் , நூல் பகுதியில் சில என்ற 


இரண்டு பகுதி மட்டுமே உள்ளது . நூ வின் முடிவுப் பகுதி காணவில்லை . 


நூல் : 


நூலானது வெண்பாவால் இயற்றப்பட்டுள்ளது . கிடைத்துள்ள 
சுவடியின் இறுதிப் பகுதியில் உரைநடையில் கர்ப்பப் பெண்களுக்கான சில 
மருத்துவ முறைகள் , கர்ப்ப வாலக்கிரிகை என்ற தலைப்பில் 
கொடுக்கப்பட்டுள்ளது . 


ஒவ்வொரு பக்கத்திலும் இடன் வலது ஓரங்களில் இடம் விட்டு 
எழுதப்பட்டுள்ளது . ஏடுகளின் வரிசை என் , தமிழ் என்கனால் எட்டில் 
இடப்புறத்தில் தரப்பட்டுள்ளது . ஒவ்வொரு தலைப்பின் கீழும் , 
பாடல்களின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது . இவையும் தமிழ் 
எண்களாகவே உள்ளது . ( உ - ம் ) கியாழ வகை , கிருதம் , லேகியம் 


போன்ற பகுதிகளில் ஒவ்வொரு மருந்தின் பாடலுக்குக் கிழும் தலி எங்கள் 
கொடுக்கப்பட்டு , இறுதியில் மொத்தமாக , முன் மருந்தின் எண்ணிக்கையுடன் 
சேர்த்து எழுதப்பட்டுள்ளது . எல்லாப் பகுதிக்குமாக தொடர் என் 
கொடுக்கப்படாமல் , தனித்தனியே கொடுத்து எழுதப்பட்டுள்ளது . மேலும் 
சில சில பகுதிக்குரிய பாடல்களின் எண்கள் தொடர்ந்தும் , தொடராம ஓம் 
காணப்படுகின்றன . 


எழுத்தமைப்பு : 


எழுத்துக்கள் சற்றுச் சாய்வாக , சாவைத் படிக்க வயாவாக 
உள்ளன . எழுத்துப் பிழைண் மிகுதியாக உள்ளன . அடித்தல் , திருத்தங்களும் 
காணப்படுகின்றன . இவை ஏடு எழுதுவோரால் ஏற்பட்ட பிழையே என 
அறிய முடிகிறது . திருத்தம் , ஒன்று எழுத்து நீக்கம் , ஏற்று 
எழுத்துச் சேர்ப்பு போன்றவற்றிற்கான சான்றுகள் சிலவற்றைப் பதிப்பில் 
செய்யப்பட்ட மாற்றங்களாகப் பின்வரும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன . 

சமுன்னோர் மொழிபொருளே யன்றி யவர்மொழியும் 
பொன்னே போல் போற்றுவர் பொற்புலவர் அன்னோர் 
நடையிடையத் தம்வழியே நாட்டி மொழி மாற்றல் 

கடையிடையர் மாட்டுவினை கான் ( 1 ) 
என்பதிலிருந்து , முன்னோருடைய எழுத்துக்களை மாற்றம் செய்தல் தவறான 
காரியம் என்பதை அறியலாம் . ஆனால் வழி வழியாக ஏடுகள் 
படியெடுக்கப்பட்டு வந்திருப்பதால் எழுத்துப் பிழைகள் ஏற்படுவது மிகச் 


சாதா ரமைாக ஒன்றாகும் . 


விளங்கிப் 


பதிப்பிக்கும் நூலைச் சிறந்த முறையில் பொருள் 
பயன்படுத்தும் அளவிற்கு மக்களிடையே முழுமையாக்கித் தருவதே 


12 
பதிப்பாசிரியரின் கடமையாகும் . ( 1 ) என்னும் கொள்கையை ஏற்றுக் 


கொண்டு சில எளிய சிறு சிறு திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன . 


சுவடியில் ஒற்றெழுத்துக்கள் புள்ளியின்றி எழுதப்பட்டுள்ளன . 
பொதுவாக எகா , ஓகம் , உயிர்மெய்களில் 

உயிர்மெய்களில் குறில் , நெடில் வேறுபாடு 
இல்லை . ஏனைய உயிர் , உயிர்மெய்களில் குறில் , நெடில் வேறுபாடு 
காணப்படுகிறது . 


சில இடங்களில் ஒரே உயிர்மெய்களில் குறில் , நெடில் 
வேறுபாடு காட்டப்பட்டுள்ளது . 

( எ.கா. ) ஓதுகன மொலி 


டோமம் 


34 


ஓமம் வசம்பு 

23 
ஒற்றுகள் வரவேண்டிய இடங்களில் , விடுபட்டுள்ளன . 
( எ.கா. ) காய்ச்சிக் 

காச்சிக் 


4.10 


குடிக்கக் 


குடிக்க 


8 


II 


சுரத்துக்குக் 


சுரத்துக்கு 


19 


குழலாய்க் 


குழலாய் 


- 


48 


ஓரொற்று வரவேண்டிய இடத்தில் பிந்தோரொற்று வருதல் . 


13 


( எ . கா . ) குமிழ் 


குமின் 


23 


II 


காய்க்குந் 


காய்க்கும் 


25 


மூர்ச்சைக்கு 


ற்சைக்கு 


98 


பூவின் குடிநீர் 


- 133 


பூவின் குடிநீர் 
கற்விகமாகு 


கர்விகமாக 


75 


சரகர உயிர் மெய்க்கும் பா என்ற அணை எழுத்திற்குமிடையே 
வரிவடிவில் வேறுபாடு காணப்படவில்லை . ஒற்றுமிகக்கடாத இடங்களிலெல்லாம் 
ஒற்றுகள் மிகுந்துள்ளன . இவை பதிப்பில் நீக்கப்பட்டுள்ளன . 


விழுது 


விழுதுத் 


7 


வெட்பாவி 


வெட்பாலித் 


13 


நீதி 
முப்புக் 


முப்பு 


பழ -ன 
ள - வேறுபாடுகள் , சில இடங்களில் 

சில இடங்களில் சரியாகக் 


காட்டப்படவில்லை . 


( உ - ம் ) 


23 


ன வேறபாடுகள் பொதுவாக பேணப்பட்டுள்ளது . 
சில இடத்தில் வேபோடு இல்லாமல் உள்ளது . 


கோழமுணத் 


கோதமுன 


-132 


கால் 


கான் 


30 


பூவின் 


பூவின் 


133 


வன் சிலந்தி 


வள்சிலந்தி 


245 


பா என்ற துணை எழுத்து இல்லாமல் சில இடங்களில் உள்ளது . 


பேராமுட்டி 


பேரமட்டி 


ந - ன . 


( உ - ம் ) புக்நேத்திர 


புக்னேத்திர 


76 


இராணி 


கிறானி 


99 


ரி - ஜி 


டு தீதிர கிரீச்சம் 


முத்திர கிறீச்சத்துக்கு-- 138 


சுவடியில் காணப்பெறும் பிழைகளும் திருத்தங்களும் : 


எழுத்துப்பிழைகளன்றி , வேறு சில பிழைகளும் எடெழுதவோரால் 


நிகழ்ந்துள்ளன . 


அவை : 


( 1 ) பிழையாக எழுதப்பட்ட எழுத்துக்களும் , சொற்களும் 
அடிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து எழுதப்பட்டுள்ளது . 


( 2 ) சில இடங்களில் அடிக்கப்பட்ட இடத்தில் நேர் மேலே 


எழுதப்பட்டுள்ளது . 


( 3 ) விடுபட்ட எழுத்துக்கள் அவ்வல் இடங்களுக்கு மேல் 


பகுதியில் எழுதப்பட்டுள்ளது . 


அடிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து எழுதியிருத்தல் : 


( எ.கா. திரிகடுகுபலிகள் 


அளுன் இடிகில் 


திரிகடுகுகோடே --72 


மரு நன்னாரி 


--121 


போகு நீ தோற்று-- 130 


15 


அடிக்கப்பட்ட இடத்தின் மேலே திருத்தம் செய் திருப்பது : 


வேதாலம் 


7 


திருகடுகோ 


-- 


34 


மிருவன்னி 


-68 


விடுபட்ட எழுத்துக்களை அவ்வம் இடங்களுக்கு நேர் மேலே எழுதியிருத்தல் : 


கரிந்த குடிநீர் 
கர்ந்த 


7 


சேந்து 


110 


முடி : 


சுவடி முழுமையாக இல்லாததால் , யாரால் , எப்போது 


எழுதப்பட்டது என்ற செய்திகள் கிடைக்கவில்லை . 


பதிப்பாய்வின் போது செய்யப்பட்ட ஒழுங்குகள் : 


செய்யுட்களின் அடி . சீர்கள் பிரிக்கப்பட்டு உரிய வடிவில் 
கொடுக்கப்பட்டுள்ளது . சீர்களும் , பூச்சி அரிப்பால் விடுபட்ட எழுத்துக்களும் 
துணைச் சுவடியுடன் ஒப்பிட்டு எழுதப்பட்டுள்ளன . விடுபட்ட ஏற்றுகள் , சில 
சொற்கள் , ஆய்வாளரில் உய்த்துணர்வால் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டும் உள்ளன . 


உட்தலைப்புகள் பாடலின் ஆரம்பத்திலும் , ஏட்டின் இடது 
புறத்திலும் தரப்பட்டுள்ளன . இரண்டும் சரிபார்க்கப்பட்டு எழுதப்பட்டுள்ளன . 


உட்தலைப்பு கொடுக்கப்படாத சில இடத்தில் மட்டும் 
பதிப்பாசிரியரால் பாடலின் பொருளினால் தலைப்பகம் தரப்பட்டுள்ளன , 


16 


பாடல் எங்கள் தமிழில் இருப்பதை மாற்றி ஆங்கில என் 


கொடுக்கப்பட்டுள்ளது . 


எகர , ஏகரக் , குறில் , நெடிகள் வேறுபடுத்தப்படாத இடங்களில் 
வேறுபடுத்தி எழுதப்பட்டுள்ளது . 


மெய்யெழுத்துக்கள் புள்ளியிடப்பட்டுள்ளன . 


ஒற்று மிகக் கூடாத இடங்களில் அவை நீக்கப்பட்டுள்ளன . 


தேவையான இடங்களில் ஏற்று சேர்க்கப்பட்டு ( 

காக 
தரப்பட்டுள்ளது . 


எதுகை , மோனைகள் பாடலில் இடம் நோக்கி , ஒரு சில 
டங்களில் திருத்தப்பட்டுள்ளன . 


கிருதம் , தைலம் போன்ற பகுதிகளில் , ஒவ்வொரு மருந்தின் , 
பெயர் முன் வேறு என்று எழுதப்பட்டுள்ளது . ஆனால் கியாழம் போன்றவற்றில் 
இவ்வாறு கறப்படவில்லை . ஆகவே பதிப்பில் வேறு என்ற சொல் நீக்கப்பட்டு , 
ரே மாதிரியான மருந்துகளுக்கு மட்டும் வேறு - என்று பதிப்பில் 
குறிப்பிடப்படுகிறது . 


( எ.கா. ) 


வாசாதி கிருதம் 


( வேறு ) வாசாதி கிருதம் 


ணைப்பாக , தாது , தாவர , சங்கமப் பட்டியலும் , பாட்டு 
முதற்குறிப்புப் பட்டியல் , அளவுகள் , சிந்தாமணி நூல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


* 


பொது நிலை ஆவுரை 


தமிழர் நாகரீகம் பண்பட்ட நாகாகமாகும் . ஐரோப்பிய 
நாடுகள் அவ்வளவாக நாகரீக வளர்ச்சி அடையாத நிலையில் , தமிழர்கள் 
ஆய கலைகள் அறுபத்து நான்கிலம் , வல்லமை பெற்றிருந்தனர் . 

லமை பெற்றிருந்தனர் . அவற்றுள் 
தமிழ் மருத்துவக்கலை மிகவும் வளர்ந்த நிலையில் இயற்கையோடு பின்னிப் - 
பினைந்து காணப்படுகிறது . 


தமிழின் தோற்றம் : 


தமிழ்மொழியின் தோற்றம் பற்றி உண்மை யினைச் சரிவர 
நம்மால் அறிய முடியவில்லை . அகத்தியர் , சிவ பெருமானின் கட்டளைப்படி 
தமிழைத் தென்பொதிகை மலையில் தங்கி வளர்த்தார் எப்றம் , தமிழில் 
முதன்முதலாக அகத்தியம் . எக்கும் இலக்க சாலை எருதினார் என்றும் 
அறிகிறோம் . 


வடமொழியில் வியாசபகவானை முதன்மையாகக் கொள்வது 


போய் , அகத்தியரை முதன்மையாளராகக் கொள்கிறோம் . இதனாலே 
இவரை - தமிழ் முனி , தமிழ் அறவி என்று அழைக்கப்படுகிறது . 
அகஸ்தீல்லர் என்ற பெயரால் இவர் தென்பகுதியில் வழிபடப்பட்டு 
வருகிறார் . இன்றும் , அகஸ்தியர் மலைகளில் இவர் வாழ்ந்து 
வருவதாக ஐதீகம் உள்ளது . 


- தமிழ்மொழி , சிறப்பாகப் பண்பட்ட மொழியாகும் . 


மேலும் , இந்திய இலக்கியங்களின் களஞ்சியமாகவும் விளங்குகிறன என்ற 
புரபஸர் , மாகல் முல்லரின் கற்றால் தமிழர் மற்றும் அன்றி 

மற்ற 
நாட்டவரும் தமிழின் பண்பட்ட நிலையைப் போற்றி உள்ளனர் . 


மருத்துவம் : 


மருத்துவம் என்பது , அறிவியல் மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த 
கலையாகவும் உள்ளது , மருந்து மாத்திரைகளை தயாரிப்பது , பயன்படுத்துவது , 
அதனால் தீரும் நோய்களைக் குறிப்பிடுவது மட்டுமல்லாமல் , மனிதனுடைய 
பல்வேறு வாழ்க்கை முறை பற்றியும் அறிய உதவு கிறது . 


இந்தியாவில் காணப்படும் மருத்துவ முறைகள் முன்றாகும் . 


1 ) ஆயுர்வே தம் 
2 ) யூனானி 


3 ) சித்த மருத்துவம் , 


இதனுடன் , அல்லோபதி , உேறாமியோபதி என்ற மருத்துவ 
முறைகமும் உள்ளன . முதலில் குறிப் பிட்ட அந்த மருத்தலங்கம் , அடிப்படையில் 
ஒன்றுபட்ட தன்மைகளைக் கொண்டுள்ளன . திரிதோடத் தத்துவமே 
இம்மூன்றின் அடிப்படையாக உள்ளது . வாத , பித்த , கபம் என்னும் 


இமீபன்றும் உடலைப் பாதுகாத்து நன்னிலையில் வைக்கின்றன . இவை 
தம் நிலையில் மாற்றம் அடையும் போது , நோய் ஏற்படுகிறது . 


ஆயர்வேதம் : 


ஆயுர்வே தம் நான்கு வேதங்களில் ஒன்றான அதர்வண வேதத்தின் 
ஒரு பகுதியாகும் . ஆரியர்கள் இதைத் தங்களுக்குச் சொந்தமானது என்ற 
போதிலும் , இதனடைய தோற்றம் , காலம் பற்றிய உண்மைகள் சரிவர 


கிடைக்கவில்லை . 


சிலர் பிரம்மா இதை இயற்றிய தாகவும் , மற்றும் சிலர் சிவனால் 

, 
படைக்கப்பட்டதாகவும் கூறுவர் . இதன் காலம் 9 ( அ ) 10 ஆம் 
நூற்றாண்டாக இருக்கலாம் எனக் கருதப்படுகிறது . சரகர் . சுஸ்ருதரின் 
மருத்துவ , அறுவை மருத்துவ நூல்கள் , ஆயர்வேதத்தில் முக்கியமானவையாகும் 


19 
ஆயுர் வேதம் என்னும் சொல்லிற்கு மருத்துவக்கலை என்றே 
தமிழ் அகராதிகள் குறிப்பிடுகின்றன . ஆயுளை வளர்த்துக் கொள்ள 
வழிகாட்டும் மருத்துவ சாஸ்திரம் ஆயுர்வே தமீ எனப்பட்டது . 

தமிழ் 
மருத்துவ முறைகளை நோக்கச் சித்த மருத்துவ மே மிகப் பழமை 
வாய்ந்தது என்றும் , அதனைப் பின்பற்றி எளிய முறையில் உருவாக்கப்பட்டதே 
ஆயுர் வேதம் என்பதும் , பரந்துபட்ட கருத்துக்களாக விளங்குகின்றன . 
இரண்டு மருத்துவமும் ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணைந்ததாகவே உள்ளன . 


இம்மருத்துவம் சில தெளிவான முறைகளை உடையதாக 
உள்ளது . இம்முறை எட்டுவிதமான மருத்துவ பெரும் பிரிவு களால் 


அமைகிறது . அவை 


: 


1 . 


சல்லியம் 


சாஸ்திரீகம் 


2 . 


. 


ஊர்த்துவாங்க சலக்கியம் 


3 . 


காய சிகிச்சை 


பூதவரித்தயம் 


5 . 


கௌமார பிரத்தியம் 


6 . 


இரசாயன தந்திரம் 


7 . 


ஆக தந்திரம் 


8 . 


வசீகரண தந்திரம் 


இவ்வாறாகப் பல பிரிவு களாக உள்ள ஆயுர்வே தம் தமிழ் 
மருத்துவ த்கள் ஒன்றாக இணைந்துவிட்டது . தமிழ் மருத்துவம் என்றாலே , 
சித்தம் . ஆயர்வே தம் ஆகிய இரண்டையும் குறிக்கும் நிலையில் ஒன்றிவிட்டன 
எனக் கறலாம் . 


20 


யூனானி : 


அராபியர்கள் , வெகு காலத்திற்கு முன்பே , அறிவியல் 
மருத்துவத் துறையைப் பற்றி அறிந்திருந்தனர் . அராபிய எழுத்தாளர்கள் 
( கி.பி .4 - 8 ஆம் நூற்றாண்டு ) இந்தியாவிற்கு வருகை தந்து இந்திய 
படைப்புக்களை , அவர்கள் நாட்டிற்குக் கொண்டு சென்று , அதை 
பாரசீக மொழியில் எழுதினர் . இவர்கள் இவ்வாறு எழுதியவற்சள் 


மருத்துவம் முக்கியமானதாகும் . 

Prof. wilson is of the opinion that they 
followed , the Hindu Works , on Medicine more closely 
rather than of the early Greeks 


HR 


என்பதிலிருந்து , அராபியர்கள் , இந்திய மருத்துவ முறையைப் பின் 
பற்றிய தை அறியலாம் . 


மூகம தியரில் வருகையால் இம்மருத்துவமும் நம் நாட்டில் 
பரவிற்று , இம்முறையில் , உயிரினங்களின் தசைச் சத்துகள் , தாவர 


இனங்களின் வித்துகள் . மிகுதியாக இடம் பெறுகின்றன . 


அலோபதி : 


இது கடந்த 200 ஆண்டுகளாக , மிகவும் விரைவாக வளரிந்த 
மருத்துவமாகும் . சித்த - ஆயுர்வேத மருத்துவ முறைகளைப் பின் தள்ளிய 
வ லிமை அலோபதிக்கே உரியதாகும் . அவசரச் சிகிச்சை . மற்றும் 
அறுவை மருத்துவத்திற்கு மிகவும் ஏற்றதாகவும் உயர்ந்த வளர்ச்சியை 
உடைய தாகவும் இத்துறைகளில் காணப்படுகிறது . ஆனால் இம்மருத்துவ 
முறையில் நோயின் தன்மை , அடியோடு அகற்றப்படுவதில்லை . 


21 


ஓமியோபதி : 


இம்மருத்துவம் , ஜெர்மானியில் தோன்றிய தாகும் . இது ஒரு 
கலப்பு முறை மருத்துவமாகும் . இந்தியா முழுவதம் , இம்மருத்துவம் 
பயன்படுத்தப்பட்டு வருகிறது . 


சித்த மருத்துவம் : 


சித்த மருத்துவம் தமிழர்களுடைய மருத்துவமாகும் . இம்மருத்துவம் 
தூல தேகத்தைப் பற்றிக் கரவ துடன் , சூக்கும தேகத்தைப் பற்றியும் 
கறுகிறது . மனிதன் எப்படி இயற்கையோடு சார்ந்து வாழவேண்டும் 
என்பதுடன் , மரமிைல்லாப் பெரு வாழ்வு வாழ்வதைப் பற்றியும் கறுகிறது . 


சித்த மருத்துவம் சமயச்சார்புடையதாகும் . இம்மருத்துவ தீதை 
மருத்துவ முறை என்று கூறுவதைக் காட்டிமீ , வாழ்வு நெறி முறை என்று 
கறினும் பொருத்தமாகும் . நோயின்றி வாழும் முறை , 

நோயின்றி வாழும் முறை . ( Prevention 
நோய் வந்த பின் தீர்க்கும் வழி ( Therapiene ) நோய் தடுப்பாற்றல் 
(( Immunity 

போன்றவற்றைத் தெளிவாகக் கறுவதே சித்த 
மருத்துவம் . இவை மட்டுமன்றி அறுவை மருத்துவம் ( Surgery 
காய கல்பம் ( 

( Re junetion ) போன்றவற்றைப் பற்றியும் 
கறுகிறது . வ மூன் காப்பது நன்று என்னும் உண்மை இம்மருத்துவத்திற்கே 
உரியதாகும் . 


சித்தர்கள் : 


சித்தர்கள் என்பதற்குச் சித்தி அல்லது முக்தி அடைந்தவர்கள் 


என்று பொருள்படும் . 


சித்தி என்பது எண்வகைச் சித்திகளைக் குறிக்கும் . 


இவை அகிமா , மகிமா . 


போன்ற என் வகைகளாகும் . 


22 
சித்தர்கள் மெய்ஞானிகளாக மட்டுமல்லாமல் சிறந்த 
விஞ்ஞானிகளாகவும் , சீர் திருத்தக்காரர்களாகவும் இருந்து உள்ளனர் . 
இன்றைய விஞ்ஞானிகளால் ஆய்வுக் கருவிகள் கொண்டு , ஆய்வு சாலையில் 
கண்டுபிடிக்க முடியாத பல உயரிய மருந்துகளை , மருத்துவ முறைகளை 

ர்கள் நமக்குக் கொடுத்துள்ளனர் . நமக்கு , இவற்றை அறிய 
முடியாத காரணத்தால் , இவை போன்று இருக்க முடியுமா என ஐயுருகிறோம் . 


அவ 


சித்தர் காலம் : 


சித்தர்கள் காலத்தைப் பற்றி சரிவர நிர்ணயிக்க முடியவில்லை . 
வரலாறு , இயற்கைச் செயற்கைச் சக்திகளால் அழிவுற்றதே காரணமாகும் . 


சித்தர்களில் அகத்தியர் முதன்மையானவ ராகவும் , இவர் 
மருத்துவம் , அறுவை மருத்துவம் , இரசவாதம் , ஜாலம் , மந்திரம் 
முதலிய எல்களை எழுதியுள்ளதாகவும் தெரிய வருகிறது . 


சித்த மருத்துவ வரலாறு : 


சித்த மருத்துவம் , பரம சிவனால் , நந்திக்கும் , நந்தியிடம் இருந்து 
அகத்தியர் , புலத்தியர் முதலான சித்தர்களுக்குக் கறப்பட்டதாகவும் 
கருதப்படுகிறது . 


சித்தர் நூல்கள் மருத்துவம் ( Medicine ) இயற்கை பற்றிய 
உன்மை அறிவு ( Natures Law ) வான இயல் ( Astronomy 

ரசவாதம் ( Alchemy ) காயகல்பம் ( Medicine for the strengthening 
the bodyago அணுக்கொள்கை ( Atomic theory 2 
சோதிடம் ( Astrology போன்ற பல்வேறு துறைகளைப் பற்றிக் 


கறுகிறது . 


23 


நந்தி , புஜண்டர் , கௌசிகர் முதலியோரால் இயற்றப்பட்ட 
சோதிடம் , வான சாஸ்திரம் இன்றும் வியக்கத்தக்கதாக உள்ளது . 


ராம தேர் , ரோமரிஉவி , போன்ற சித்தர்கள் துருக்கி , 
அரேபியா , திபெத் , சைனா , சிலோன் போன்ற இடங்கட்கு சென்று 


அங்கு மருத்துவ முறையை பரப்பினர் என்று வரலாற்றுச் செய்திகள் 


கிடைக்கின்றன . 


இலக்கியமும் , மருத்துவமும் : 


தமிழ் இலக்கியங்களிலும் , மருத்துவ சம்பந்தமான 
குறிப்புக்கள் காணப்படுகின்றன . 


சிறுபஞ்சமூலம் : 


பதிணென் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இதில் 5 நாட்பம் 
வியாதிகள் குறிப்பிடப்படுகிறது . 


1 . 


நாட்பட்ட தலைவலி ( Migraine ) 
மனநோய் 

( Mental illness ) 


2 . 


3 . 


காசம் 


( T.D. ) 


வாய்ப்புற்று 


( Oral Cancer ) 


5 . 


முலம் 


( Piles ) 


* சிக்கர் சிதடர் சிதலை போல் வாயுடையார் என்பது 
கற்றாகும் . சிதலை போல் எறும்புப் புற்று இதிலிருந்தே அக்காலத்தே 
தமிழர் புற்று நோயைப் பற்றி அறிந்திருந்தனர் என அறிய முடிகிறது . 


24 


ஏலாதி எனப்படும் மற்றொரு தமிழ் நூலில் , அதிக 
தீங்கு பயக்காத கழலை ( Benign type Tumer ) பற்றி 
பெரும் சிரங்கு ( காய்ந்து இடர் செய்யும் கழலை ) என்று 
குறிப்பிடப்படுகிறது . 


கருஞ்சிரங்கு வெண்டொழ நோய் கல்வளிகாயும் 


பெரும் சிரங்கு பேர் . 


இவ்வாறு இலக்கியங்களிலும் , மருத்தலத்தை அறிய முடிகிறது . 


நோய் காரணம் : 


1 . 


உணவாதி செயல்களால் , முத்தோடங்களில் மாற்றம் 


ஏற்பட்டு நோய் ஏற்படுகிறது . 


2 . 


1 அண்டத்திலுள்ள தே பண்டம் 


பிட்டத்திலுள்ளதே அண்டம் 


( சட்டமுனி ஞானம் ) 


என்ஓம் கற்றிற்கு ஏற்ப அண்டத்தில் ஏற்படும் மாற்றத்தால் நோய்கள் 


உண்டா கின்றன . 


( எ.கா. கிரகதோடம் Planetary changes 


3 


மற்றவர்கள் ( நோயில்லோர் தொடுவதால் 
தோடம் ஏற்படல் ( Due to Infection )) 
நஞ்சுப் பொருட்கள் ( Pois onous Substance ) 


4 . 


தெய்வாதீனமான சக்தியா ( Spritual causes or 

Spritual ) 
6 . 

கர்மவினையாலும் , , குணநல மனமாறபாடுகளாம் 
நோய்கள் உண்டாகும் என்ற குறிப்பிடப்பட்டுள்ளது . 


25 


சித்த மருத்துவச் சிறப்புகள் : 


1 ) நாடி பார்த்து நோய் அறியும் தன்மை சித்த 
மருத்துவத்திற்கே உரிய தாகும் . 


2 ) குதகந்தி தாதபற்பஞ் சொன்ன நாட் டார்சிகிச்சை 


ஓதரிய முலியிட்மன் லோரிச்சிகிட்சை 


வே தடரும் 


சத்திசா ராக்கினி சாசரச்சி சிச்சையென்றே 


முத்தரத்த தாகும் மொழி 


( ப.கு.சி. ) 


என , 


தேவர்கள் எவ்வாறு பெருமை வாய்ந்தவர்களோ , அத்தகைய 


பெருமை உடையது சித்த மருத்தவம் என அறிய முடிகிறது . 


3 ) இரசவாதம் பற்றிய உண்மை கள் , சித்த மருத்துவத்திலே 
மிகுதியாக இருப்பதை அறிகிறோம் . 


4 ) அப்பிரகம் போன்றவற்றை சித்த முறையில் 100 தடவை 


புடத்திலே , பற்பமாக்க முடியும் . ஆனால் ஆயுர்வேதத்தில் இவ்வாறு 


செய்ய முடியாது , 


5 ) சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்திற்கும் காலத்தால் முந்தியது . 


6 ) உலோக , பாடாணம் போன்ற உயர்ந்த மருந்துகள் 
சித்த மருத்துவத்திலே அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன . 


டாக்டர் ஏ . லட்சுமிபதி , ஆந்திர பிரதேசம் . ஆயுர்வேத 
போர்டின் தலைவர் கோயமுத்து ரில் , 10 - ந் தேதி ஜீலை , 1959 இல் 
நடந்த சித்த மருத்துவ மாநாட்டில் தலைமை உரையாற்றம் போச , 


26 


தென்னிந்தியாவில் சித்த மருத்துவம் மற்ற மருத்துவத்துறை களுக்கு முன்பே 
சிறப்புற்றிருந்தது என்பதை மிக எளிதாக நம்பலாம் : 

ஏனெனில் , 
தென்னிந்திய தீபகற்பமானது மனித இனத்தின் தொட்டிலாக கருதப்படுகிறது ! 
என்று கறியுள்ளார் . 


11 இந்திய மருத்துவர்கள் தான் முதன் முதலில் நோய்களைப் 
பற்றி படிப்பதிலும் , அவற்றை குபைபடுத்துவதிலும் , கவனம் செலுத்தினார்கள் .. 
மருத்துவத்தில் அவர்கள் பெற்றிருந்த அறிவு பலவழிகளிலும் இக்காலப்பிற 
மருத்துவங்களை விட முற்பட்டது , அவற்றை இயற்கையை 
தீவிரமாகக் கற்று ஆராய்ந்து , இந்த மண்ணின் சொத்தாகக் 
கொடுத்துள்ளார்கள் . உதாரமைாக , ஆஸ்த்துமாவிற்கு ஊமத்தை 
இலயைப் புகைப் பிடிக்கச் செய்வதம் , எட்டியைப் பக்கவாதத்திற்கும் , 
குன்மத்திற்கும் பயன்படுத்துவதும் , நாம் இந்தியாவிற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் . 
நஞ்சு இயலில் அவர்கள் மிகவும் திறமை யுடையவர்கள் . பாமீபுக்கடிக்குக் 
கிரேக்க மருத்துவர்களால் மருத்துவம் செய்ய இயலாதபொழுது 
அவர்கள் அத்தன்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களை எளிதில் கப்படுத்தினர் . 
பழங்கால இந்துக்களின் தாக , தாவர , சங்கம பொருட்களில் அறிவு 
இன்றைய அறியல் ஆராய்ச்சியாளர்களுக்குச் சிறப்பானதாக உள்ளது . 
பிறகு அது தான் கிரேக்கர்களாலும் , ரோமானியர்களாலும் , இந்தியர்களிடம் 
இருந்து இரவல் வாங்கப்பட்டது , என்பதை யாராலும் மறுக்க முடியாது . 
இந்திய மருத்துவ முறை இன்றும் வாழ்ந்து வரும் மருத் எவமாகும் .. 
கோடிக்கணக்கான இந்தியர்கள் மருத்துவ முறையில் குணப்படுத்தப் 
படுகிறார்கள் . இவ்வாறாகப் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரும் 


27 


ஒரு மருத்துவ முறையை , விஞ்ஞான பூர்வமற்றது என்று எளிதில் விளக்கி 
வைக்க முடியாது என்று ராம் குறிப்பிட்டுள்ளார் . 


சித்த மருத்துவச் சிறப்பு குன்றக் காரணங்கள் : 


சிறப்புற்றிருந்த சித்த மருத்துவம் , ஆரியர் வரவாவம் , வடமொழி 
தாக்கத்தாலும் , தனது வீழ்ச்சியின் தொடக்கத்தைக் கண்டது . பின்வந்த 


முகமதியர் , அந்நியர்களால் மேலும் தன் சிறப்பினை இழந்தது . நவீன 
மருத்துவத்தின் வளர்ச்சியாலும் , மோகத்தாலும் , பின்னுக்குத் தள்ளப்பட்டது . 


1 ) 

சித்தர்கள் அரிய மருந்து முறைகளைப் பூடகமாக மறைத்து 
வைத்தனர் . அவர்கள் பரிபாடைச் சொற்களைப் பயன்படுத்தினர் . 
இதனால் ஒரு சிலரால் மட்டுமே அல்லது ஒரு குழுவால் மட்டுமே 
அறிய முடியும் . 


( உ.மீ ) தாயைக் கொன்றான் 


வாழை 


பூனை வணங்கி 


குப்பைமேனி 


யானை வணங்கி 


நெருஞ்சில் 


இரு குரங்கின் கை 


மு மூ சுக்கை 


2 ) 

மேலும் , மருத்துவ நூல்கள் எல்லாம் , செய்யுள் வடிவிலே 
எழுதப்பட்டுள்ளது . எதுகை , மோனை போன்ற பாட்டமைப்பிற்காக 
அமைக்கப்பட்ட சொற்கள் , பொருள் குறிப்பதில் மயக்கத்தை உண்டாக்கியது . 


3 ) நோயாளியின் மன நலம் கருதி எளிய மூலிகைகளும் , வைத்தியர்களால் 
மறைக்கப்பட்டன . 


25 


சித்த மருத்துவ முறை : 


சித்த மருத்துவ முறை 3 வகைப்படும் . அவை : 


1 . 


தேவ மருத்துவம் . 


2 . 


மானிட மருத்துவம் . 


3 . 


அசுர மருத்துவம் ஆகும் . 


தேவ மருத்துவம் : 


மிக உயர்ந்த மருந்துகளான , சுண்ணம் , பற்பம் , செந்தூரம் , 
களங்கு , கட்டு மாத்திரை , மெழுகு முதலியவற்றைக் கொண்டு செய்யும் 
மருத்துவமாகும் . 


மனித மருத்துவம் : 


தாவரங்களைக் கொண்டு செய்யப்பட்ட குடிநீர் , சூரணம் 
சுரசம் , பிட்டு , வடகம் , இளகம் , மணப்பாகு , மாத்திரை 
முதலிய வை களைக் கொண்டு செய்தல் , 


உசுர மருத்துவம் : 


மருந்தால் தீராததை , அறுவை , கீறல் , சுட்டிகை , அட்டைவிடல் , 
குரு திவாங்கல் , சலாகை , கொம்புகட்டல் முதலியவற்றால் பிணிகளைக் 
குணப்படுதல் என்று 3 வகை முறைகளை அறிகிறோம் . 


இது அகமருந்து , புறமருந்து என இரண்டு வகைப்படும் . 
அகமருந்து 

32 


புற மருந்து 


32 


29 


ஆகம ருந்து 32 ம் அவற்றின் ஆயுள் காலமும் : 


1 உள்மருந் தேசுரசகு சாறுகுடி நீர் கற்க 


முக்களி யடையோர் சாமம் 


உயர் தர ஜமீ பிட்டு வடகம் வென் னெய் நான் கி 


னுயிர்முன்று திங்க ளாகும் 


வில் மணப் பாகுநெய் ரசாயன மிளகாகவு 


மேவுமறு திங்க ளெண்ணெய் 


விரவிடு முயர்ந்தமாத் திரைகடுகு பக்குவம் 

மிளிர் தேனி னறல் தீநிர் 
கொள்ளாறு மோராண்டு மெழுகொடு குழம்பைந்து 


கோப்பதய் கமீபத் ததாம் 


குருதிபொடி லெழுபாறொ டைந்தாண்டு நிறுகட் 


டுருக்குக் களங்கு நான 


றெள்ளிடாச் சுன்ணமைந் நூ றுகற் பஞ்சத்து 


குருகுளிகை மிக்கா யுளென் 
றெவரு மகிழ் சித்தர்முப் பத்திரன் டகமருத் 
திசைத்தவா யுள்ள எவரோ 


30 


புறம ருந்துகள் ( 32 ) : 


1 . 


கட்டுதல் 


17 . 


நீர் 


2 . 


பற்று 


18 . 


வர்த்தி 


3 . 


19 . 


சுட்டிகை 


ஒற்றடம் 
பூச்சு 


4 . 


20 . 


சலாகை 


i 
in 
is 
on 
a 


5 . 


வேது 


21 . 


6 . 


பொட்டணம் 


22 .. 


களி 


7 . 


தொக்கணம் 


23 . 


பொடி 


8 . 


புகை 


24 .. 


9 . 


மை 


25 . 


கீறல் 


10 . 


பொடி திமிர்த்தல் 


26 . 


காரம் 


11 . 


கலிக்கம் 


27 . 


அட்டைவிடல் 


12 . 


நசியம் 


28 . 


அறுவை 


13 . 


ஊதல் 


29 . 


கொம்பு கட்டல் 
உறிஞ்சல் 


14 . 


நாசிகாபரணம் 


30 . 


15 . 


களிம்பு 


31 . 


குருதி வாங்கல் 


16 . 


சீலை 


32 . 


இவற்றுள் மை , கலிக்கம் , நசியம் , பசை , பச்சு - ஓராண்டு 


வன்மை யுள்ளது . 


நாசிகாபரணம் , நீர் , வர்த்தி , பொடி - ஒன்று திங்கள் 
வன்மை யுள்ளது . 


களிப்பு , சிலை 


ஆறு திங்கள் வன்மையுள்ளது . 


31 


வைத்திய சிந்தாமணி வெண்பா - 4000 : 


1 . 


வைத்தியம் 


நோயாளிக்குச் செய்யும் பரிகாரம் எனப்படும் . 


மேலும் வை 

கிலம் ; 2 வையகத்தாருக்கு வேண்டப்படும் 
நுகர்ச்சிப் பொருள் களை அவரவர் உடம்பு நிலைக்குத் தக்கபடி கூறும் 
நூல் என்றும் கறப்படுகிறது . 

( Physician must possess thorough knowledge of the 
drugs and the body and be able to select the Drugs to 
sets the patient ) . 


வைத்தியம் என்னும் சொல் மருத்துவம் என்றும் குறிப்பிடப்படுகிறது . 
இச்சொல் , நீக்குகை , மாற்று மருந்து , பரிகாரம் , வைத்தியம் , சிகிச்சை 
என் கின்ற பொருள்களைக் குறிக்கும் . 


இயற்கைக்கு மாறுபட்ட உணவாதி , செயல்களால் , 

செயல்களால் , உடலக்கு 
ஏற்படும் மாறுபட்ட இன்ப நிலையை போக்கி , உடலை நல்ல நிலையில் 
வைக்கப் பயன்படுவது மருத்துவம் வைத்தியம் எனப்படும் . 


சிந்தாமணி 


விரும்பிய அனைத்தும் கொடுக்கவல்ல தெய்வ மணி , 


to yield to its possessor 


( A Mythical gem bellsved 
everything that is derived ) . 


தடி ஆக - பொதி - -.. 


நாம் சிவம் 
ON ரன் - பாகம் 


32 


சிந்தாமணி , சிந்தா + மனி ( 1 ) விரும்பியதைக் கொடுக்கும் 
இரத்தினம் என்றும் ( 2 ) சிவ பெருமான் உமாதேவியாருக்கு அருளிச் 
செய்த பதார்த்த குண சிந்தாமணி என்னும் நூலாகவும் ( 3 ) சமணர் 
காலத்தில் தென்னிந்தியாவில் தமிழர்கள் கையாண்டு வந்த சித்த 
வைத்திய நூற்களினின்று திரட்டி எழுதிய ஓர் சிறந்த வைத்திய 
நூல் என்றும் ( 4 ) தமிழ் சித்த வைத்திய நூற்களினின்று 
வடமொழியில் மொழி பெயர்த்த நூல் என்றும் ( 5 ) அகத்தியர் 
செய்த தமிழ் வைத்திய நூற்களினின்று திரட்டி எடுத்து மலையாளத்தில் 
கையாளப்பட்டு வரும் நூல் எலிரம் ( 6 ) தன் வந்திரியாற் 
செய்யப்பட்ட ஓர் வடமொழி வைத்திய நூல் , இதில் 
ரோக நிதானத்தைப் பற்றிச் சொல்லும் என்றும் பல்வேறு கருத்துக்கள் 
குறிப்பிடப்படு கிறது . 


மே ஒம் சிந்தாமணி வைத்தியம் , தமிழ் நாட்டில் வழங்க 
வந்த சித்த வைத்திய முறையை மலையாள பாகையில் மொழி 
பெயர்த்து எழுதி மலையாளத்தில் சில வைத்தியர்களால் சரக , 
சு சுருத ஆயுள் வேதத்திற்கு மாறாக கையாளப்படும் ஒரு முறை 
என்றும் காணப்படுகிறது . 


A 


(cwfish BUVELD 
சிந்தாமணி , என்னும் பெயருடைய நூல்கள் , கிடைத்தவற்றுள் 
ஆய்வுக்குரிய வைத்திய சிந்தாமணி வெண்பா 4000 இச்சுவடியை 
வைத்து ஒப்பிட்டப்போது , இது அவை களினின்று மாறுபட்டதாகவும் , 
அச்சுக்கு வராததாகவும் , முடங்கிக் கிடந்தது தெரிய வந்தது . 
ஆகவே , சிந்தாமணி வரிசையில் இந்ரல் மற்றொரு பதிப்பு நூலாக 
அமை கிறது . 


33 


என்ற 


மேற்கறப்பட்ட கருத்துக்களில் , தன் வந்தரி வைத்தியச் 
சிந்தாமணி என்பதில் தன்வந்திரி வைத்திய சிந்தாமணி 1200 
நூலும் , பதார்த்த குண சிந்தாமணியும் வெளி வந்துள்ள க . பதார்த்த 
குண சிந்தாமணியும் மருந்துப் பொருட்களின் குணங்களைக் குறிப்பதாக 


உரினச . 


கீழ்க்கண்ட காரணங்களால் இந்ரல் சித்த மருத்துவத்தைச் 
சார்ந்தது எனக் கொள்ள முடியும் . 


1. இந்நூ வில் மருந்தின் பெயர்கள் முற்றிலும் வடச்சொல்லாக 
அல்லாமல் , தமிழும் கலந்து காணப்படுகிறது . 


2. ஓரிரண்டு மருந்துப் பொருட்களைத் தவிர மற்ற மருந்தப் 


பொருட்கள் , தமிழ் பெயராகவே உள்ளது , 


அசுவம் 


( உ - ம் ) அமுக்கிரா 

யானைத்திப்பிலி-- கெசத்திப்பிலி 


3. பா வினங்களில் சிறந்த வெஃபா வால் இயற்றப்பட்டுள்ளது . 


4. இந்ரல் தனித்து இல்லாமல் , மற்ற சில நூல்களாகவே 


அகத்தியர் நூல்கள் , முன் பின் ஏடுகளில் காணப்படுகிறது . 


ஆய்வுக்கு எடுத்துக் கொண்ட சால் எம் 2421 மட்டுமல்லாமல் , 
துணை நூ லாகக் கொண்டர் என் .948 நூ மீ , தனியாக இல்லாமல் , மற்ற 
எ வடன் கலந்து ( அகத்தியர் ) காணப்படுகிறது . 


ஆகவே அகத்திய ரால் செய்யப்பட்ட நூலாக இருக்கலாம் 
எனவும் என்ன முடிகிறது . சஃ முடிவு இல்லாமையால் , ஆசிரியரி 
பெயரோ , எழுதப்பட்ட காலமோ தெரியவில்லை . 


2 . ஆரியர்கள் , ஜைனர்கள் , புத்தர்கள் போன்றோர்களால் , 
சமஸ்கிருதத்திற்கு முக்கிய தீவைம் தந்ததால் தமிழ் தன் வளப்பத்தை 
இழந்தது என்றும் , அறிய முடிகிறது . 


தமிழ் இலக்கியத்திற்கு ஜைனர்கள் , பதினெல் கீழ் கணக்கு 
நூல்கள் , குறல் போன்ற கால்களை வழங்கியுள்ள மை யால் அறிய 
முடிகிறது . 


எனவே , சமணர் காலத்தில் தென்னிந்தியாவில் தமிழர்கள் 


கையாண்டு வந்த சித்த வைத்திய நூற்களினின்று திரட்டி எழுதிய வைத்திய 


ஏ லாக இருக்கலாமோ எனவும் எண்ண முடிகிறது . 


3 . மேலும் , நூல் ஆரம்பத்தில் தாது நிதானம் ! கறப்படுகிறது . 
நாடி பற்றியவற்றை ஆயுர் வேதம் அவ்வளவாகச் சொல்லவில்லை . 


ஆகவே , இந்ரல் சித்த வைத்திய முறையைச் சார்ந்ததாக 
இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வர முடிகிறது . 


35 


வெண்பா 


பா : வினங்ஸ் 5 வகைப்படும் . ( 1 ) வெண்பா , 
( 2 ) ஆசிரியப்பா ( 3 ) வெஞ்சிப்பா ( 4 ) கலிப்பா ( 5 ) மருட்பா 
எனப்படும் . இவற்றுள் வெண்பா சிறந்ததாகக் கருதப்படுகிறது . 
இந்ளல் வெண்பாவால் ஆனது என்பதற்கு இந்ர லின் தலைப்பே 
சான்றாக உள்ளது . மேலும் நூலின் ஆரம்பத்தில் , 


வெண்பாவாய் யானும் விளம்புதற் கென்னாவிலே 

வெண்பாவாய் மேவாய் விரைந்து 
என்பதாலும் , அகச் சான்றாக , தாது நிதானத்தில் 97 பாடல் . 


வெண்பாவைப் பண்பாவை வெரிய யன்றாமரையில் 


கண்பாவைப் போல்வென்க கன்பாவை -- நப்பாக்கு 
மாலயனும் சங்கரனும் வாழ்த்தியிடப் புண்டரீக 


வாலயத்தில் வாழு மனம் . 


-97 ) 


என்பதாலும் இன்னல் வெண்பாவைக் கொண்டது என்னும் கருத்து 


உறுதிபடுகிறது . 


ஏ வின் தன்மை : 


ஏ வில் நோயில் தன்மை யோ , தீர்க்கும் முறை பற்றியோ 
கறப்படாமல் , மருந்துகளைச் செய்யும் முறை , தீரும் நோய்கள் என்ற 
வகையிலும் , ஆரம்ப பகுதியில் நாடி கொண்டு நோய் தன்மை அறியும் , 
நாடி நிதானமும் , தாது பொருட்களில் சுத்தி முறைகள் கறப்படுகிறது . 


36 


மே ஓம் , சித்த மருத்துவ பரிகார முறையில் , தேவ மருத்துவம் , மாவிட 
மருத்துவம் விளங்கும் , எதி , 

கியாழவகை 
பற்பம் செந்த ரம் 


மாத்திரை 


திராவகம் 


தயிலம் 


கிருதம் 


லேகியம் 


ரசாயனம் 


என்ற முறையில் நூலில் , மருந்தப் பகுதிகள் அமை கிறது . மே வசம் 
நூலின் இறுதில் கர்ப்பமுற்ற பெண்களுக்கான , சிலமருத்துவ முறைகள் , 
கர்ப்ப வாலக்கிரிகை என்ற தலைப்பில் உரைநடையில் அமை நீதள்ளது . 
இதில் ஒவ்வொரு மாதத்திலும் இல் பெண்களுக்கு ஏற்படும் . சில 
நோய்கட்கு மருந்து கறப்பட்டுள்ளது . கிடைத்த ஏட்டில் அறுவை 
மருத்துவம் பற்றி அறிய முடியவில்லை . 


ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டுள்ள கியாழம் , கிருதம் இரண்டும் , 
அகமருந்துப் பிரிவிலே அடங்குகிறது , கிருதத்தில் இறுதியாகக் கறப்பட்ட 
நயன சஞ்சீவி கிருதம் , குளிப்பதற்கு பயன்படும் புற மருந்தாக 
கறப்பட்டுள்ளது . 


கியாழம் : 


மருந்து நீர் குடிநீ ருஷ்ணீர் வழங்கிய கஉகாயப் 


பேராம் 


இது குடிநீர் , உண்ணீர் , வாய் குடித்திடும் புனல் என்றம் , 
ஆயுர்வேத மருத்துவர்களால் கூகாயம் எனவும் அழைக்கப்படுகிறது . 


17 


இஃது உலர்ந்த சரக்குகளையாவது , ஈரமாயுள்ள சரக்குகளையாவது , 
வேறு பொருள்களையாவது இடித்து , அதற்குச் சொல்லப்பட்டுள்ள அளவின்படி 
தண்ணீர் வட்டு , இரண்டுக்கு ஒன்றாகவாவது , நான்குக் கொன்றா கவாவது , 
ஆறுக்கொன்றாகவாவது , எட்டுக் கொன்றாவாவது , பதினாறுக் 
கொன்றாவாவது , இருபத்து நான்குக் கொன்றாகவாவது , காய்ச்சி 


வடிகட்டி எடுத்துக் கொள்வதாம் . 


இது , தொகைக் குடிநீர் வழியாகவும் , செய்யப்படும் . 
ஐங்கோலக் குடிநீர் ( பஞ்சகோலக் குடிநீர் ) ஐவேர் குடிநீர் 
( பஞ்சலைக் குடிநீர் ) போன்ற தொகைச் சரக்குகளால் மேற் 


சொல்லப்பட்டபடி காய்ச்சி வடிகட்டி எடுத்துக் கொள்வதாகும் . 


இந்நூலிலே சான்றாக , வாதசுரம் கியாழம் கறும் முதல் 
பாடலில் 1/8 ஆகக் காய்ச்ச வேண்டும் என்று கறப்படுகிறது . 


மற்றும் 


தசமூல கியாழம் 


82 


பஞ்ச முலக் கியாழம் 


83 


அஉடமுல கியாழம் 


84 


அஉடா தசல கியாழம் 


85 


என்று தொகைக் குடிநீரும் இந்த வில் கறப்பட்டுள்ளது . 


குடிநீர்க்குரிய நீரிலக்கணம் : 


சேறு , நீர்ப்பாசி , சுக்கானி , சீதளம் , சருகு , உப்புக்காற்று 
இவை களில் சம்பந்தமான நீர் எனவும் குடிநீர் வைப்பதற்கு உபயோகப்படுவ தன்ற .. 


ஏரி , குளம் இவை களில் பழமை யுறாது மாற்றப்படு கின்ற 
நீர் , ஊற்று நீர் , ஆற்று நீர் பயன்படும் . இக்காலத்தில் , நாம் 
சுத்தமான நீரை மட்டுமே பயன்படுத்த முடியும் . 


நெய் : 


பசுவின் நெய்யுடன் , தனி இலைச்சாறு அல்லது தனிக் 
கிழங்குச்சாறு , பல இலைகளின் சாறு , 

லைகளின் சாறு , பல கிழங்குகளின் சாறு , மற்றும் 
கற்களைச் சேர்ந்தாவது , சரக்குகளின் குடிநீரைச் சேர்த்தாவது , 
அடுப்பில் ஏற்றி நெய்பக்குவத்தில் காய்ச்சி , வடித்துக் கொளிவதாகும் . 


அளவு 


1 ) நூ வில் மருந்து செய்பொருட்களின் அளவுகள் முறையாக 
( சில இடங்களில் கறாமலும் உள்ளது ) கறப்பட்டுளது , 


( உ - மீ ) போந்த மருந்தோர் பலமாம் 


3 


வார்சதை களோர் குறுவி 


143 


அளவு ன் பழைய கால முறைப்படி எழுதப்பட்டுள்ளது . 


அனுபானம் : 


தயாரித்த மருந்தை எதனுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் 
என்றும் , தேவையான இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது . 


தேன் விட்ட குடிநீர் 


138 


பாங்கு பதமாயிறக்கும் பகர் பூசனி நெய்யை தீ 


தாங்கிச் சருக்கரையிற் றானுண்ண 


-170 


நூலில் மருந்தின் பெயர் : 


நூலில் மருந்தின் பெயர் , ( 1 ) நோய்யின் பெயராலும் , 
( 2 ) மருந்தின் முக்கியப் பெயராலம் , ( 3 ) தொகை பெயராலாம் , 
( 4 ) உறுப்பின் பெயராலும் , ( 5 ) அணை பொருள் பெயராலும் 
பல வகைகள் அமைகிறது . 


சான்றுகள் சில : - நோய் பெயரால் : 


2 


வாத சுர குடிநீர் 
பித்த சுர குடிநீர் 


8 


தொகை பெயரால் 


பஞ்ச ஓல கியாழம் 


83 


அஉடா தசமூலம் 


85 


மருந்தின் முக்கியப் பொருளால் : 


( 1 ) கடுக்காய் நெய் 


159 


164 


( 2 ) வாராதி கிருதம் 


194 


197 


உறுப்பின் பெயரால் : 


நயன சஞ்சீவி கிருதம் 


272 


நூ வில் மருத்துவரை விழித்துக் கறுவது போலவும் , 
நோயாளருக்கு கறுவது போலவும் அமையும் கற்னக்கள் காணப்படுகின்றன . 


40 


சால்ற : 


நம்பியே கொள்வீர் நயந்து 


12 


பித்த சுரங் கேள் 


8 


திட்டமுறச் சொல்வீர் தெரிந்து 


17 


| 


மே தினி 


வாய்க் கொள்வீர் தணிந்து 


55 


கிட்டிடச்ச தசுரம் போல் கேள் 


59 


சித்தர்களின் பாடல்களிலும் , மருத்துவத்திலும் பெண்ணை 
முன்னிலைப் படுத்திக் கறுவது போல் சில இடங்களில் அமையும் . இதைப் 
போலவே இந்தூ விலும் பெண்ணை முன்னிலைப்படுத்தி , 


கச்சினின முலையாய் காய் 


16 


218 


263 


266 


சீரொன்று மாமு லையாய் செப்பு 
வை வேல் விழியணங்கே வாழ்த்து 
ரேந்து முலைமானே யியம்பு 
காரார் குழலாய்க் கலன் புனை 
பூன் முலையீர் தூவி . 
பான் மொழி நீ 
கிள்ளை மொழி மானனையீர் 


48 


151 


162 


240 


நூ லில் - வடமொழியும் , வடச்சொற்களும் . 


வடமொழி மருந்தப் பெயர்களும் , எழுத்துக்களும் , 
தாராளமாக காணப்படுகிறது . 


வடமொழி யினாட்டும் யே 


86 


அசுவ கெந்தாதி திருதம் 


I 


246 -- 250 


வாசாதி கிருதம் 


191 


- 197 , 


41 


பொதுவாகச் சில குறிப்புகள் : ( அளவு குறிப்பிடாத போது ) 


( 1 ) எந்தக் குடிநீர் கட்கும் 1/8 பாகமாய்ச் சுருக்கி 


எடுத்துக் கொள்ள வேண்டும் . 


( 2 ) முலம் என்றால் மூலம் எனக் கொள்ள வேண்டும் . 


( 3 ) அளவு கறாத இடத்து சம அளவாகக் கொள்ள வேண்டும் . 


( 4 ) மருந்து சாப்பிடுங் கால அளவு கறாத இடத்து 
3 நாள் மட்டும் கொள்ள வேண்டும் . 


( 5 ) பத்தியம் சொல்லாத போது , இச்சா பத்தியம் 
என்று தீர்மானிக்க வேண்டும் . 


இச்சாபத்தியம் : 


முள்ளுள்ள பாகல் , மா , கத்தரி , கொத்தவரை , பூசணி 
முதலிய காய்கள் , அகத்தி , மநீதவ கைப் பொருட்கள் , கடுகு , என்ன , 
நீக்குவ துடன் போகமும் நீக்க வேண்டும் . 


( 6 ) சாறு வரா ஒலிகைகளில் சாறு எடுக்க , 


முடக்கறுத்தான் சுட்ட சாம்பல் ஒருபடியை ஒரு பாண்டத்திலிட்டு , 
கோமுத்திரம் 4 படி விட்டுக் கரைத்துத் தெளிவிறுத்து அதில் 1 பலம் 
வெங்காரம் போட்டுக் காய்ச்சி எடுக்க , வெண்மையான உப்பு உண்டாகும் . 
இதற்கு வெங்கார லவணம் என்று பெயர் . இதைச் சிறிது சேர்த்து , 
கசக்கிப் பிழியச் சாறு வரும் . 


42 


ேலச்சுவடிக்கும் . துணைச் சுவடிக்கும். சில ஒற்றுமை வேற்றுமைகள் காணப்படுகின்றன . 


ஆர் .2421 


ஏல் ஆரம்பம் உள்ளது 


அவ்வாறே உள்ளது 


நூல் பகுதிகள் அதிகம் 


குறைவு 


நூல் முடிவு இல்லை 


முடிவு இல்லை 


ஒவ்வொரு பகுதிக்கும் 


மொத்த எண்ணிக்கை உள்ளது 


நூல் முழுவதும் தொடர் என் இல்லை அவ்வாறே உளது 
புள்ளியில்லாமல் 

புள்ளியுடன் எழுதப்பட்டுள்ளது 
எழுதப்பட்டுள்ளது 

சில இடங்களில் புள்ளியில்லாமல்உள்ளது 


உட்தலைப்புகள் 


உட்தலைப்புகள் 


பாடல் ஆரம்பம் 
இடது புறத்தில் எழுதப்பட்டுள்ளது . 


இடது ஓரத்தில் மட்டும் உள்ளது 


நூல் பழைய தாக செல்லரித்து 
காணப்படுகிறது . 


நன்றாக உளது . 


ரார் வேறுபாடு இல்லை 


ரா , ர் ஆகியவை சில இடங்ணில் 
ரே . என உள்ளது . 


இதிலும் அவ்வாறே உளது . 


ஒன்றிரண்டு உட்தலைப்புகள் 
விடுபட்டுள்ளது . 
( உ - ம் ) சிமா சான 
அந்த கமா சன்னி வெற்றேடுகள் 
வலை 


இறுதியில் வெற்றேடுகள் உளது 


சோற்றி 


சோத்தி 


தோற்று 


தோத்து 


காவிற் 


காவின் 


43 


மேலே சில ஏற்றமை வேற்றுமை காட்டப்பட்டுள்ள .. 


ஆர் . என் 2421 ஐ.யூக லேபாடமாகக் கொள்ளக் காரணம் : 


நடை , மருந்துப் பகுதிகளின் எண்ணிக்கை , சுவடியின் 


பழைய தோற்றம் , புள்ளியில்லாமல் எழுதப்பட்டத் தன்மை , சுவடியில் 
இடது ஓரம் , மருந்தின் ஆரம்பத்தில் உட்தலைப்பு கொடுத் திருத்தல் 
ஆகியவை களால் இந்நூலை யூக மூல எடாகக் கொண்டேன் . 


முடிவு : 


1 . 


சித்த மருத்துவம் சிறந்த மருத்தவமாகும் . 


எளிமையான 


இயற்கையோடு இயைந்த , காலத்தால் மாறாத , தமிழர்களில் 
சூழ் நிலைக்கேற்ற மருத்துவமாகும் . 


2 . 

பெரிய மருந்துகளை வைத்தியர்கள் கையாண்ட போதிலும் , 
அன்றாட வாழ்வில் , நாம் நம்மை அறியாமலே சித்த மருதலைத்தைப் 
பின்பற்ரகிறோம் . 


3 . இம்மருத்துவ தீதில் பரிபாவை - சொற்கள் காணப்படுகிறது . 
மேலும் இம்மருத்துவம் செய்யுள் நடையில் உள்ளது . 


ஆரிய ராவம் , ஜைன ராம் , புத்த மதத்தினராலும் , 
முகமதிய ராலும் , ஆங்கிலேயராம் , இம்மருத்துவம் தன் வனப்பை இழந்தச . 


5 . 

இன்று மீண்டும் அரசாலும் , தனி நிறுவனத்தினராமீ 
மீட்டும் , செழிப்புறத் தொடங்கியுள்ளது . 


44 


6 . 


சித்த மருந்துகளின் தொகுப்பு முறையே இந்ர லில் 
காணப்படும் செய்தியாகும் . 


7 . 


சிறப்பான வெண்பாவால் இயற்றப்பட்டுள்ள ச . 


8 . 

வேண்டியதைத் தரும் சிந்தாமணியைப் போன்று பலவித 
நோய்கட்கு பலவேறு மருந்துகளைக் கரகிறது . 


45 


பதிப்பில் வந்துள்ள சிந்தாமணி என்னும் பெயர் கொண்ட சல்கள் 


1 . 


800 


யூ கிமுனி வைத்திய சிந்தாமணி 


2 . 


வித வைத்திய சிந்தாமணி 


I , II 


3 . 


வைத்திய ராஜ ரத்தின சிந்தாமணி 
( தஞ்சை ) 


1.1 பகுதி 


இரசவாத சிந்தாமணி 


750 


5 . 


யாகோழ வைத்திய சிந்தாமணி 
திருவள்ளுவர் நவ ரத்தின வைத்திய சிந்தாமணி 


6 . 


7 . 


தன்வ நீதிரி வைத்திய சிந்தாமணி 


1200 


8 . 


தன்வந்தரி நாடி சுர ஜன்னி பாத சிந்தாமணி 


9 . 


மானிட ஜீவிய சிந்தாமணி 


10 . 


வைத்திய சிந்தாமணி 


கண்ணு சாமியம் 


11 . 


12 . 


வரம எமு னிவர் அனுப்பாக வைத்திய சிந்தாமணி 
அபிதான சிந்தாமணி 
ஜீவோர்பத்தி சிந்தாமணி 


13 . 


14 . 


சீவக சிந்தாமணி 
சித்த மருத்தவ சிந்தாமணி 


15 . 


16 . 


சிந்தாமணி 


சிறப்பு நிலை ஆப்ன 


உய்வு.டை 


46 


உறரி ஒல் 


வைத்திய சிந்தாமணி வெண்பா நாலாயிரம் , தாச நிதானம் 
என்று நூலின் இடது பக்கத்தில் எழுதி உள்ளது . 


உறரி ஓல் என்பது 


உறரி ஓம் எனப்படும் . மீ --- வாக 


எழுதப்பட்டுள்ளது . 


பொதுவாக சித்தர்களின் எல்களில் குறிப்பாக மருத்துவ 
சம்பந்தமான நூல்களில் , கடவுள் வாழ்த்து , பாயிரம் , குரு வாழ்த்து 
முதலியவை கறப்பட்டு , பின்பே சல் தொடங்கப்படு கிறது . சில 
நூல்களில் கடவுள் வாழ்த்து இல்லாவிடினும் , குரு வாழ்த்து நிச்சயமாக 
இருக்கும் . கடவுள் , குருவாழ்த்துக்குப் பின் ஓரளவிற்கு எல்லா 
ரல்களிலும் , க வின் பெயர் , அது கூறும் விபரம் பற்றிய செய்யுள் 
காணப்படும் . ஆய்வுக்கு எடுத்துக் கொண்ட இந்த லிலும் , நூலானது 
இவ்வாறே அமை கிறது . 


நூல் ஒரு குறிப்பிட்ட பா ! இனத்தைச் சேர்ந்ததாக 
இருந்தாலும் , கடவுள் வாழ்த்து முதலிய வை , வெண்பாவாகவோ , 
ஆசிரியப்பாவாகவோ , எண்சீர் விருத்தம் போன்ற பல்முறைகளில் 
எழுதப்பட்டிருக்கும் . இந்நூல் வெண்பாவாக இருந்த போதிலும் , 
கடவுள் வாழ்த்து , நூல் செய்திகள் வெண்பாவாகவே உள்ளது . 


பொதுவாக , நூலின் ஆரம்பத்தில் , எழுதியவர் பெயர் 
குறிக்கப்படும் . இல்லாவிடில் நூலின் இறுதியில் குறிக்கப்படும் . 


இந்து லில் ஆரம்பத்தில் எழுதியவரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை . 

. மே செய் 
நூல் முழுமையாக இல்லாததாலும் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை . 


முதலில் விநாயகக் கடவுளை வேண்டியும் , பின் சரஸ்வ தியையும் 
வாழ்த்தும் , கடவுள் வாழ்த்துப் பகுதி அமைந்துள்ளது .. எல்லாச் 
சமயத்தருக்கும் . என வாழ்த்துப் பகுதியில் ( 3 - வது செய்யுள் ) 
குறிப்பிடப்பட்டுள்ள திலிருந்து , இந்ளல் எழுதப்பட்ட காலத்தில் சமய 
வேறபாடு இருந்திருக்க வேண்டும் என்ற வரலாற்றுச் செய்தியினையும் 
அறிய முடிகிறது . சமய வேறுபாடின்றி இந்நூலை எல்லாருக்கும் 
சொல்லிய திலிருந்து , எழுதியவரின் சர்வ சமய பரந்த மனப்பான்மை 
புலனாகிறது . 

மேலும் யாக்கையினை யல்லால் பயனில்லை . 
என்பதிலிருந்து ( பாடல் 3 ) உடம்பின் முக்கிய த்சவமும் அறியப்படுகிறது . 


மேலும் தாது நிதானம் 

97 ல் உள்ள பாடல் , சமாலயனும் 
சங்கரனும் என்பதிலிருந்து , திருமாலையும் , சிவனையும் போற்றியுள்ளமை 
தெரிகிறது . 


ஏட்டின் இடது புறத்தில் , இரு வேறுபட்ட எண்கள் 
குறிக்கப்பட்டுள்ளது . நூலின் ஆரம்பச் சுவடியில் ஏட்டின் தொடக்க 
எண்ணாக க , 2 , 

என்று குறிக்கப்பட்டுள்ளது . இவ் என் , 
தெளிவாக இடச ஓர , தலைப்பு . உட்தலைப்புகளின் கீழ்ப்புறமாக 
குறிக்கப்பட்டுள்ளது . மற்றொரு வகையான எல் சற்று , முன் என்களைக் 
காட்டிலும் மங்கலாக , இடது ஏட்டின் மேல் , நடு ஓரத்தில் பகுதிகளிலும் 
சில எடுகளில் கீழ் பகுதியிலும் ( இடது ) காணப்படுகிறது ,. 


48 


ஒவ்வொரு எட்டிலும் முன்பக்கத்தில் இடது ஓரத்தில் 
என்ற குறிக்கப்பட்டுள்ளது . இதை நாம் இன்றைய நாழில் பயன்படுத்தப்படும் 
பிள்ளையார் சுழியாகவோ அல்லது , சுவடி எழுதவோரால் , சுவடி எழுதுவதற்கு 
முன் , சுவடி எழுதவோரால் , சுவடி எழுதுவதற்கு முன் , சுவடி 


எழுதுவதற்கு , பதமாக இருக்கிறதா என்பதை அறிய போட்டக் குறியாகவோ 
கொள்ளலாம் . ஓர் ஏட்டின் முன் பகுதியினைத் தொடர்ந்து அவ்ஏட்டில் 
பின் பகுதியிலம் எழுதப்பட்டுள்ள ச . அவ்வாறு தொடர்வது சொற்கள் 
முடிவு பெற்ற பின்னோ , பெறாமலோ தொடர்கிறது . ஓரிரு இடங்களில் 
தொடர்ச்சியைக் குறிக்கு ( - ) சிறு கோடு இடப்பட்டுள்ளது . 


( உ.மீ ) ஏடு எண் 
ஏடு எஸ் - 10. முன்புறம் 

8. ன் பின்புறம் 


ஏடு என் 


வெண்பாவின் இரண்டாம் அடியில் தனிச்சொல் நன்கு காட்டப் 
பட்டுள்ளது . 

தனிச் சொல்லின் முன் பின் சிறு கோடு இடப்பட்டோ அல்லது 
புள்ளி வைக்கப்பட்ட நிலையோ காணப்படுகிறது . 


எதுனக , மோனை அமை 

மோனை அமைப்பு சாலா அக்கப்பட்டுள்ளது . 
சில இடங்களில் சிறிது வேறுபட்டும் காணப்படுகிறது . 


எதுகை , மோனை 


சரிவர அமைக்கப்பட்டுள்ள நிலை . 


( உ.ம் ) 
தழுதாழை சங்கம் வேர் தான்றி கடுநெல்லி 
குழுவாய் கிராந்திவே ரீக் கொம்பு பழுதறவே 
நேரா யிருநாழி நீரில் வைக்க யெட்டொன்றாய்ப் 


பேராத வாதசுரம் போம் . 


( பாடல் 1 


சில இடங்களில் மோனை ஒன்றியும் , எதுகை ஒன்றாமலும் 


காணப்படுகிறது . 


( உ.ம் ) 
மாதளையின் பிஞ்சு சுக்கு மாவிடையகு சீந்தில் முத்தந் 
தா தவில்வச் செங்கனியின்றன் வற்ற - Com BELIT 


மாஞ்சி பெருமரத்தோல் வன்கியா ழங்குடிக்க 
பாஞ் சீவிதி சாரமீ போம் பாங்கு . 

( 134. ) 
என்ற நிலையிலும் காணப்படுகிறது . 


பாட்டில் , எதுகை , மோனை குறித்து அமைத்தச் சொற்கள் , 
மற்றும் தனிச்சொல்லை அமைத்தல் என்னும் வெண்பாவின் முறையில் 
அமைக்கப்பட்ட சொற்கள் , மருந்தின் பெயர்கள் அறிவதில் குழப்பத்தை 
விளைவிக்கிறது . 


பாட்டு என செய்யுள் முடிவில் தெளிவுடன் குறிப்பிடப்பட்டுள்ளது . 
எண்ணின் முன் பின் சிறுகோடு அல்லது புள்ளி வைக்கப்பட்டுள்ளது . 


சுவடியில் வல , இடப் பக்கங்களில் இரண்டு தளைகள் , 


வட்டமாக உள்ளது . 


இவை கள் ஏடுகளைக் கட்டப் பயன்படும் கயிறு 


செல்லும் இளையாக உள்ளது . ர வில் காணப்படும் பல மருத்துவப் 
பகுதிகளில் , ஒரு சில பகுதிகளில் , அப்பகுதி முடிந்தது என்றும் , 
சிலவற்றில் ஒன்றும் குறிப்பிடப்படாமல் அப்பகுதியின் மொத்த எல் 
கொடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து , அடுத்த பகுதியின் மருந்து செய்யும் 


முறை ஆரம்பமாகிறது . 


50 
( உ.மீ ) கியாழப் பகுதியில் 142 பாடல்கள் முடிந்ததைத் 
தொடர்ந்து , மருந்துகளின் சுத்தி முறை தொர் கிறது . ஆனால் கியாழம் 


முடிந்தது என்று குறிப்பிடப்படவில்லை . 


ஏட்டு எண் 61 - ல் பித்த நிதானம் முற்றிற்று ! என கறிய 
பின் , -- தைலப் பகுதியின் மகா நாராயண தைலம் ஆரம்பமாகிறது . 


சில பகுதிகளில் , உ.ம் கிருதம் முடிந்த லேகியம் ஆரம்பிக்கும் 
பகுதியில் பாடலின் மொத்த எண்ணிக்கை குறிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து 
வேறு - என்று எழுதப்பட்டு வில்வாதி லேகியம் என லேகியப் பகுதி 
கறப்பட்டுள்ளது . இதே போல் தைலம் முடிந்து - கிருதம் - தொடங்கும் 
போதும் வேறு - 

என குறிப்பிடப்பட்டு சுத்தி நெய் ஆரம்பமாகிறது . 


மருத்துவப் பகுதியின் தலைப்புகள் இடது ஓரத்திலும் , உட் 
தலைப்புகள் அல்லது மருந்து முறைகளின் பெயர்கள் , பாடலின் ஆரம்பத்திலம் , 
இடது ( எட்டின் ) ஓரத்திலும் எழுதப்பட்டுள்ளது . 


சில பாடல்களில் சில மருந்துப் பெயர்கள் முழுவதுமாக 
அல்லாமல் , சுருக்கெழுத்தாக காணப்படுகிறது , சில இடங்களில் சந்து 
மாறுபட்ட நிலையிலும் காணப்படுகிறது . 


( உ.மீ ) கடுக்காய் என்பது 


கடு எனவும் 

( 1 ) 


( 27 


1101 


சொறி 


சிறுகாஞ்சொறிவேர் 

( 2 ) 


( 3 ) 


சந்தனம் 


( 3 ) 


51 


தண்ணீர் விட்டான் 


தண்னவிைட்டான் 

( 8 ) 
முத்தம் 

( 8 ) 


முத்தக்காசு 

( 51 ) 


சிற்றாமுட்டி 


சித்தமட்டி 

( 9 ) 


பற்பாடகம் 


பற்படாம் 

( 9 ) 


கண்டங்கத்தரி 


கண்டம் ( 10 ) 


சீந்தில் 

13 


சிந்தில் 

14.15 


அதிமதுரம் 


மதுரம் 
18 , 89 , 90 


88 


ஆடாதோடையீர்க்கு 


தோடையர்க்கு 


வாசையிலி ஈர்க்கு 

20 


கொடிவேலி 


கொடியவேலி 

34 


வெட்டிவேர் 


வெட்டி 


- 


91 


என இவ்வாறாக குறிக்கப்பட்டுள்ளது . 


சில பாடல்களில் மொத்த சரக்களின் எண்ணிக்கையும் 
சேர்த்தே கொடுக்கப்பட்டுள்ளது . 


ஆற்றமுள்ளி பேராமுட்டி யாத்தி யிலந்தைவே 
ரேற்றுகடுக் காய் சுக்கோ டிவ்வாறும் - போற்றியே 
சாடிதனிற் காய் குடிநீர் தங்காம லேகொடுக்க 


வோடியிடும் வாதசுர மோர்ந்து 


( 5 ) 


டிவ்வாசம் என்பதினால் , இதில் மொத்தம் ஆறு 
சரக்குகள் என தெளிவாக விளக்கப்படுகிறது . 


52 


மருந்து பொருட்களின் - வேர்களை ! குறிப்பிடும் இடத்தில் 
எல்லாம் தெளிவாக பேராமுட்டிவேர் ( 14 ) சித்தாமுட்டிவேர் என 


தெளிவாக , வெண்பாவில் அமைக்கப்பட்டுள்ளது . 


ஒவ்வொரு மருந்து தயாரிப்பின் இறுதியிலும் , இந்தந்த 
நோய்களும் தீரும் என்பதாக முடிக்கப்பட்டுள்ளது .. 


( உ.ம் ) வாத சுரம் 


விழ்ந்து . 


( 3 ) 


மேலும் , மருந்து பகுதிகளின் தலைப்பில் கியாழம் , கிருதம் 
என எழுதப்பட்ட போதிலும் , பாடல்களில் ஒரு சில இடங்களில் 
1 கோதம் ! என குறிக்கப்பட்டதைத் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் 
குடிநீர் , நெய் என்றே குறிக்கப்பட்டுள்ளது . 


மேல் காணப்பட்ட அமைப்பினால் , இந்ரல் , முற்றிலும் , 
* ஆயுர் வேதத்தைத் சார்ந்ததல்ல என்று அறிய முடிகிறது . மருந்துகளில் 


தயாரிப்பில் காணப்படும் பெயர்கள் எல்லாம் தமிழ்ப் பெயர்களாகவே 


காணப்படுகிறது . மேலும் ..சித்த மருத்துவத்தில் எல்வகைத் தேர்வில் 
ஒன்றாக விளங்கும் நாடி கணிப்பு முக்கியமாகக் கருதப்படுகிறது . 
இந்நூல் முற்றிலும் மருந்துகளாகவே காணப்பட்ட போதிலும் , 
ஆரம்பத்தில் தாது நிதானம் கூறப்பட்டுள்ளது . 

. 


களரீந்த மற்று 


முள்ள நிதான சிகிட்சை யோகமுடன் சொல் வாமனது 


( வாழ்த்தப்பகுதி ) 


.4 


என்று குறிப்பிட்டிருப்பதிலிருந்து , நோய்க்குறிய சிகிட்னிச மட்டும் 
கறப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது . ஆகவே , கிடைக்காத பகுதிகளிலும் 
மருந்துகள் பற்றிய கறுவதாக இருக்க வேண்டும் . 


53 


சுரம் என்பது வெப்பு எனக் குறிப்பிடப்படுகிறது . ( உ.ம் ) 
பித்த வெப்பு - ( 17 ) 


மேலும் .. வேறுபாடில்லாமையால் , சில நேரங்களில் 


மருந்தின் பெயர்களை அறிவதில் குழப்பம் ஏற்படுகிறது . 


( உ.மீ ) பாற்சொற்றி என்றால் பாற்சொற்றி கீரை எனவும் , 
பாற்சோற்றி என்றால் எருக்கம் பாலையும் குறிக்கிறது . இவ்வாறு சில 
இடங்களில் பொருள் அறிவதில் குழப்பம் ஏற்படுகிறது . 


குடிநீர் போன்ற சிறிய மருந்து முறைகளில் பொருள் அறிவதில் 
அதிகம் கடினம் ஏற்படவில்லை . ஆனால் லேகியம் , கிருதம் , என்னை 
போன்றவை களில் , ஒவ்வொரு மருந்சம் , பல வெண்பாக்களில் அந்தாதி 
முறையில் அமைக்கப்பட்டுள்ள போச , பொருள் அறிவதில் ( ஈற்றுச்சீர் , 
அடுத்த அடியின் முதற்சீறாக அமையும் போச ) சிறிது கஉடம் 
ஏற்படுகிறது . பாடல்களில் மருந்தின் தன்மை பற்றிக் கறும் போது , 
உயர்வு நவிற்சியாகக் கறப்பட்டுள்ளது . 


காட்டா மணக்குசுக்கு கானிட தழுதாழை 


கட்டார் திரிபலைகள் சார் கண்ண னீட்டிய வே 
ரொஃகுடி நீரிற்கணத் து ரூண்டிடுகில் வாத சுரம் 


விண்ணடையப் போமே விரைந்து . 


( 6 ) 


ஒவ்வொரு மருந்தின் முடிவிலும் சீடனை முன்னிலைப்படுத்தியோ அல்லது நோயும் 
றோரையோ அல்லது பொதுவாகவோ கறப்படுகிறது . ஈற்றடியின் ஈற்றுச்சீர் . 


கான் 


16 


54 


கேள் 


8 


விள்ளு 


மகிழ்ந்து 


7 


சொல்லாயே தீர்த்து-250 


என்று பலவாறாக அமைகிறது . பெண்ணை முன்னிலைப்படுத்திப் பாடும் 
" மகடே முந் நிலையாகவும் எழுதப்பட்டுள்ளது . 


( உ.ம் ) கச்சிலிள முலையாய் கான் 

( 16 ) 


சில மருந்து பொருட்களின் பெயர்கள் சாதாரணமாக , 


குறிப்பிடுவ திலிருந்து வேறு பெயர்களாக குறிக்கப்பட்டுள்ளது . அவை பற்றி 


விவரம் தனியாக குறிக்கப்பட்டுள்ளது . 


நூல் முடிவு 


காபவாலக்கிரிகை . 


கருப்பம் மாதம் முதற்திங்களில் வயிறு நொந்தால் தாமரைப் 
பூவின் தாவும் , அல்லிப் பூவின் தாதுவும் நீரில் அரைத்துப் பாலிற் - 
குடிக்கத் தீரும் . இரண்டாம் திங்கள் வயிறு நொந்தால் காவங்கையும் , 
நொந்து மிடறு நொந்திருக்கும் . இசக்கு செங்கழுநீர்க் கிழங்கை 
நீரிலரைத்துப் பாலில் குடிக்கத் தீரும் . 


7 ம் திங்கள் வயிறு நொந்தால் இதுக்கு 
மிளகு கண்டு சர்க்கரையும் , நெல் பொரியும் நீரில் அரைத்துப் பாலிற் 
குடிக்கத் தீரும் . 8 மீ திங்கள் நொந்தால் 
இசக்கு மிளகுந் தாமரைப் பூவின் தாசவும் திப்பிலியும் நீரில் அரைத்துப் 
பாலிற் குடிக்கத் தீரும் . se திங்கள் வயிறு நொந்தால் புரசம்பாலும் 


அதின் 


55 


இதற்கு மேல் ந லின் இறுதிப் பகுதி காணப்படவில்லை . 


மு டி.வு : 


இந்ரல் 

* சிந்தாமணி - என்னும் பெயருக்கேற்ப 
எளிய , நல்ல மருந்து முறைகளை விளக்குவதாகவும் , மருத்துவர்கள் 
எளிதில் பின்பற்றக் கடியனவாகவும் உள்ளது . 


56 


சாதாரணமாக உபயோகப்படுத்தப்படும் பெயர்களும் , 
இந்நூ லில் பயன்படுத்தப் படமுள்ள 


அதற்கு 


பெயர்களும் 


பயன்படுத்தப்பட்டுள்ள பெயர் கரும் 


1 . 


சமுத்திராப்பழம் 


அட்டி 


2 . 


ஆத்தி 


அத்தி 
சீந்தில் 


3 . 


அமுதவல்லி 


4 . 


மருசிட்டி 


அமுதரம் 


5 . 


சிற்றாமுட்டி 
பேராமுட்டி 


3 


இரண்டு முட்டி 


6 . 


வென் காக்கணம் 
கருங்காக்கணம் 


சங்கிரண்டு 


7 . 


வெட்டிவேர் 


இருவேர் 


8 . 


தீப்பிலி முலம் 


கண்டுலம் 


9 . 


கையாந்த கரை அல்லது 

கரிசாலைவோ 


கண்ணன் வேர் 


10 . 


சிறுபயிறு 


கரும்பயறு 


11 . 


குடிநீர் 


கோதமி 


12 . 


முக்கொற்றிப் பூண்டு 


கத்தன் குதம்பை 


13 . 


வில்வம் 


கவிளம் 


14 . 


கோலி 


15 . 


சங்கு 


சங்கு புஉபம் ( காக்கணம் ) 
சந்தனம் 


16 . 


சந்து , சந்தி 


17 . 


அருவதா 


சதாப்பிலை 


18 . 


சடைச்சி 


19 . 


கிரிப்பூண்டு 
நெய் சட்டி 
காடுசொறிவேர் 


சிதேவி செங்கழுநீர் 


20 . 


சொறி 


57 


21 . 


சிற்றாமுட்டி 


திசைலம் 


22 . 


திப்பிலி வேர் ( கண்ட திப்பிலி ) 


தேசாவரம் 


23 . 


நில வேம்பு 


பூநிமீபம் 


24 . 


ஆடாதோடை 


பெருந்தோடை வாசை 


25 . 


கொடிவேலி 


மட்டாங்கொடி 


26 . 


மாவல்லிக்கிழங்கு 


மாகாளி வாரசி 


27 . 


மிளகு 


மிரி 


28 . 


ஓமம் 


மோதம் 


29 . 


சடாமாஞ்சி 


மாசி 


30 . 


திப்பிலி 


கனம் 


31 . 


கண்டங்கத்திரி 


32 . 


கல்யாண முருங்கை 


முருக்கம் 


33 . 


சிற்றாமுட்டி 
பேராமுட்டி 
நாசமூட்டி 


முன் முட்டி 


34 . 


நாயுருவி 


வன சவிலை 


35 . 


விழுதி 


36 . 


வேர்க்கொம்பு 


37 . 


நாகரம் 


விகைகள் 


55 


அதிம தரழி 
( நூலில் காணப்படுவது - சில - சிறு விளக்கம் ) 


GLYCYRRHT ZAE 


GLABRA 


Eng : Sweet wood 


இது செடி வகையைச் சார்ந்தது . அதிக இனிப்பை உடையது 
எனப் பொருள் படுகிறது . இது அதிங்கமீ , அட்டி , மது கம் எனவும் 
வழங்கப்படுகிறது . 


ப.உ. வேர் . 


வரட்சிய கற்றி , உள்ளழலாற்றி , கோழைய கற்றி , உடல் 
உரமாக்கி , நீர் பெருக்கு போன்ற செய்கைகளை உடையது . 


கத்தியரி முப்பினியால் வருபுன் தாகங் 

கன்னோய்உள் மாதம்விக்கல் வலிவெண்குட்டம் 


பித்த மெலும் புருக்கி கிரிச்சரம் ஆவர்த்த 
பித்தமத சர்ச்சை விட பாகம் வெப்பந் 


தத்தி வரு வாதசோ விதங்கா மாலை 

சருவ விடங் காமிய நோய் தாச நட்டம் 
குத்திருமல் ஆசியங்கம் இதந்நோய் இந்து 
குயப்புன்னும் மது கமெனக் கறுங் காலே , 

( தே.கு. 


என்பதற்கேற்ப , இது , முப்பினியால் வரும் புண் , நீர் வேட்கை , 
கண் நோய்கள் , வெறிநோய் , விக்கல் , வெண்குட்டம் , எம்பு பற்றிய 
நோய் , சிறுநீர் எரிச்சல் , நச்சுகள் , காமாலை , வெப்பு நோய்கள் , 
முதலிய நோய்களைத் தீர்க்க பயன்படுகிறது என்பதை அறிய முடிகிறது . 


59 
ஆடாதோடை குடிநீர் , கண்காச மாத்திரை , கண்டாவிழ்தம் , 
அதிமதுர லேகியம் , கச்சா லேகியம் , இம்பூறல் , குடிநீர் , அரக்குத் 
தைலம் , ரலில் பித்த சுர கியாழங் களிவம் , அதிசாரக் குடிநீர் , 
அதிசார வீக்கத்துக்குரிய குடிநீர் , சுத்திநெய் , பூசணிக்காய் நெய் 
போன்றவை களில் பயன்படுத்தப்படுகிறது . 


Contituents : 


Root contains Glycyrrhtzee , a yellow 


avnorphous powder , Asparagin , Sugar , Starch acid Resin , 


Gum Mucilage , Phosphoric , Sulphuric and Malic acids , Calcium ,, 


and Magnesium salts . Bark contains a small quantity of Tanin . 


Decotion of the root possesses astringent properties . 


அதிவிடயம் : 


(Aconitum Heterophyllum ) 


Eng : Indian Atees . 


அத்திரை , பங்குரை , மாதிரி 


செடி வகையைச் சார்ந்தது . 
எனவும் அழைக்கப்படுகிறது . 


ப .2... வேர் . 


பசித் தீ சண்டி துவர்ப்பி வெப்பகற்றி , ஆண்மை பெருகல் , 
உடல் உரமாக்கி , முறைவெப்பகற்றும் செய்கை முதலியவற்றை உடையது . 


அதிவி டயம் சர்க்க ராற்புதநோய் வெப்பு 
கொதிமருவு பேதியோடு கோழை - எதிர்வாந்தி 
என்றுரைக்கும் நோய்கட்டம் இல்லா தகற்றிவிடும் 
குன்றை நிகர்முலையாய் ! கறு 

( அ.க ) 
என்பதற்கேற்ப புண் , முறைச்சுரம் , பெருங்கழிச்சல் , கோகம் முதலிய 
நோய்களைப் போக்கும் . அதிசார குடிநீர் , தோடாதி சார குடிநீர் 


60 
நிலவேம்பு குடிநீர் , புளியாரைக் கிருதம் , கபாட மாத்திரை , அபிவி 
வடகம் போன்றவற்றியில் பயன்படுத்தப்படுகிறது . 


Contituents : The Non - Crystaline ( Amorp hows ) intensly bitter 


Alkolvid , Atisine which is non toxic , aconatic acid , tani 


acid , abundant starch , fat , a mocture of olive , vegetable 


mucilage , cane sugar , and ash 2 % This root contains an 


Alkoloid Aconitine . 


ஆத்தி : ( Ficus Glomavata ) Eng : Couritry fig . 


அதம , உதம்பரம் , கோளி எனவும் 


மர வகுப்பைச் சேர்ந்தது . 
அழைக்கப்படுகிறது . 


ப.உ. பிஞ்சு , காய் , கழம் , பட்டை , மது . 


பட்டை , பிஞ்சு , காய் , துவர்ப்பு செய்கையையும் , பழம் , 
பெருக்கி , மலம் இளக்கிச் செய்கைகளையும் உடையது . 


குருதி 


வீர கடுப்பிரத்தம் வெல் சீத ரத்தமொடு 


நாறு விரணங்களெல்லாம் நாடாவாமீ கறுங்கால் 


அத்திதரு மேகம்போம் ஆயிழையே ! எஞ்ஞான்றும் 


அத்திப்பாற் பட்டைக் கறி . 


( அ.கு ) 
என்பதிலிருந்து கடுப்புடன் கடிய ரத்தக்கழிச்சல் , நாற்றமெடுக்கும் நாட்பட்ட 
பன் , மேக நோய் முதலியவை நீங்கும் . 


பகுச துவப்பிகளில் ஒன்றாகக் கருதப்படுகிறது . 
கழிச்சலுக்ப் பயன்படும் மருந்துகளில் சேர்கிறது . 


இரத்த முலம் 


9 


Contituents : Park contains tanin , Caoutchone andas . 


61 


( Withama Sommfera ) 


அழுக்கிராக் கிழங்கு : 


Eng : Winter Cherry . 


அசுவ கெந்தம் , அசுவ கந்தி , 


இது செடி வகையைச் சேர்ந்தது . 
அசுவன் எனவும் வழங்கப்படுகிறது . 


ப.உ. 


இலை , விதை , வேர் , கிழங்கு , 


கிழங்கிற்கு , ஆண்மை பெருக்கி , வீக்கமுருக்கி , உடல் உரமாக்கி , 
உறக்கமுண்டாக்கு , உடல் வெப்பகற்றி , சிறிநீர் பெருக்கி முதலிய 


செய்கைகளை உடையது . 


கொஞ்சந் தவர்ப்பாய் கொடிய காயம் குலையரி 
மஞ்சுகரப் பான்பாண்டு வெப்பதற்பு விஞ்சி 
மு சுவுறு தோடமும் போ மோகம் அன வன்டாம் 
அசுவகந் திக்கென் றறி . 


Constituents : ( Southern Europe Plent ) containing en Alkaloid 


Somnferin , Having Hyphotic Property . 


அரசு : 


( Ficus Religiosa Lirn ) . Eng : The Peepul tree . 


பஞ்சு துவப்பிகளில் இதுவும் ஒன்றாகும் . மர வகுப்பைச் சார்ந்தது . 
இது இந்து சமயத்தினரால் கடவுளுக்குச் சமமாக மதிக்கப்படுகிறது . 
திருமரம் , அஸ்வ த்தம் , பிப் பிலம் எனவும் வழங்கப்படுகிறது . 


ச 


ப.உ. இலை , விதை , பட்டை , வேர் . 


62 


அவ ரீப்புச் செய்கை வரையது . 


எரசவேர் மேல்விரணம் ஆற்றும் வித்து 
வெருவ வரும் சுக்சில நோய் வீட்டும் குரல் வறள்வி 
தாகமொழிக் குங்கொழுந்து தாதுதரும் வெப்பகற்றம் 
வே சமுத்தோ டம் போக்கும் மெய் 


என்பதற்கேற்ப வேர்பட்டைகளுக்கு புண்களை ஆற்றும் பண்பை உடைய ச . 


Contituents : Barkk contains tanin , Caoutchouc and Wax . 


அரத்தை : Alpin Galange - Eng : Galangal the Lesser -- சிற்றரத்தை , 


Galangal the Greates - 


பேரரத்தை 


ப.உ. வேர் . 


கோழைய கற்றி , வெப்பகற்றி , பசித்தீண்டி முதலிய செய்கைகளை 


உடையது . 


தொண்டையிற்கட் டுங் கபத்தைத் தூரத் துரத்திவிடும் 

அடைச்சி தத்தைப் பறக்கடிக்கும் - கெண்டைவிழி 
மின்னே ! கரப்பனை வே றாக்கும் பசிகொடுக்கும் 


சொன்னோமீ அரத்தைச் சுகம் 


என்பதற்கேற்ப , நாட்பட்ட கபம் , ஈளை , இருமல் முதலியவற்றை நீக்கும் 
மேலும் பல் நோய்க்கும் பயன்படுகிறது . 


அரத்தை குடிநீர் , கண்டாவிந்தம் , தாளிசாதி வடகம் , கட்பாடை 
கிருதம் முதலியவற்றில் சேருகிறது . 


63 
Constituents : Root contins the compounds dike Campherite , 
Galangin and alpinin , from the Greek Rhizomes , a pale 


yellow volatile essential oil . 


ஆடாதொடை : 


Adathoda Vasice . Eng : Malabar Nut . 


இது குத்துச் செடி வகையைச் சேர்ந்தது . 


இது ஆடு உண்ணாததால் 


ஆடாதொடை என பெயரிடப்பட்டுள்ளது . 


வாசை , ஆடாதோடை என்றும் 


அழைக்கப்படுகிறது . 


ப.உ. இலை , பூ , வேர் , பட்டை போன்றவை பயன்படுகிறது . 


கோழைய கற்றியாகவும் , சிறு நீர் பெருக்கி , நட்புழுக்கொல்லி 


முதலிய செய்கை உடையது . 


ஆடாதோடையின் குணத்தை அடைவுட ஒரைக்கக் 
பாடாத நாவும் பாடும் பரிந்துமே தோடம் போகும் 
வாடாத பித்தன் , சேதம் ரோகங்கள் விலகிப் போகும் 


நாடாது வியாதி தானும் நல்விழிக் குழலினா ளே . 


( ஏடு ) 


என்பதிலிருந்து , தொண்டைக்கட்டு , பித்தம் , சேத்தும் நோய்கள் நீங்கும் 
என அறிய முடிகிறது . மேலும் , இதனால் , வயிற்று நோய் , குருதிய ழல் நோய் , 
கலை , வாந்தி முதலிய வையும் நீங்கும் . 


ஆடாதோடை குடிநீர் , ஆடாதோடை மணப்பாகு முதலிய வை 


தனால் செய்யப்படும் மருந்துகளாகும் . 


64 
Contituents : An odorous volatile principle probably of 


the nature of an essential oil , fet , resin , a bitter 


non -volatile alcaloid called vasicinne , en organic acid 


Aahatodic acid ; Sugar , gum , colouring matter and salts , 


The largest amount of vasicine contained in the root , 


bark , and to the extent of 0.25 % in the leaves . 


சி : 


Zingiher officinalis ( Eng : Geeen ginger ) . 


இஞ்சை தெரியாதவர்களே இல்லையென்று கறலாம் . சாதாரணமாகவே 
வீடுகளில் சுரம் மற்றபடி வயிற்றுப் பிசம் , முதலியவற்றிற்கு குடிநீர் வைத்து 
சாப்பிடுவது வழக்கம் . இஞ்சி கற்ப மருந்தாகப் பயன்படு கிறது , 


ப.உ. கிழங்கு . 


அகட்டுவாய் அகற்றி , பசித்தி தூண்டி , உமிழ்நீர் பெருக்கி , 
செரிப்புண்டாக்கி முதலிய செய்கைகளை உடையது . 


இஞ்சிக் கிழங்குக் கிருமல்ஐயம் ஒக்காளம் 


வஞ்சிக்குஞ் சந்நிசுரம் வன் பேதி - விஞ்சுகின்ற 
குலையறும் வாதம் போந் த வீடாத தீபனமாம் 
வேலையு றுங் கண்ணாய் விளம்பு . 

( அ.கு. 
இருமல் , கபம் , வாந்தி , சந்நிசுரம் , அசீரண பேதி , சூலை 
முதலிய வை நீங்கும் . 


இருசி லேகியம் , இஞ்சி சூரணம் , சுரசம் , கற்கம் 
முதலியவற்றை இஞ்சியைக் கொண்டு செய்யப்படும் மருந்துகளாகும் . 


65 


Contituents : 


Indian ginger contains an aromatic volatile 


oil , 1 to 5p.c. of light - yellow colour having a characteristic 


odowr and containing camphene , phellandrene , Zingiberine , 


Cineol end borneol , Gingerol a yellow pungent body , on 


oleoresin - Gingerin the ective principle , other resins 


and starch , K - oxalgle . The essential oil and resin , to 


which ginger owes its pungent flavour , occur just be neeth 


the Skin or Grindermis . 


இம்பூறல் : 


oldeulandia Vunbella . 


இம்பூராவேர் , இம்புறாவேர் , சிறுவேர் எனவும் அழைக்கப்படும் . 
இன்புறலைக் காணாமல் ரத்தம் கக்கிச் செத்தானே ! என்னும் பழமொழியிலிருந்து , 
இதன் முக்கியத்துவம் புலனாகும் . 


ப.உ. இலை , வேர் , வேர்பட்டை , சசலமீ . 


கோழையகற்றி , குருதிப்பெருக்கடக்கி முதலிய செய்கைகளை உடையது . 


இன்புறா வேரை இதமாய் அருந்தினர்க்குப் 
பின்புறா தைய மொடு பித்தமு மே - அன்பாம் 


இருமல் சுவாசம் எரிசுரமீவ யிற்றுப் 


பொரும ஒப்பி சம்பறந்து போம் , 

( அ.கு. ) 
தொன்டையில் கோழை கட்டல் , குருதி வாந்தி , இருமல் 
ஈளை முதலியவை நீங்கும் . 


இம்பூறல் லேகியம் , இம்பூறல் வடகம் முதலிய வை களில் இம்பூரல் 
கொண்டு செய்யப்படு மருந்தாகும் . 


6665 


Constituents : Root Constituet - Alizerin . 


Eng : Cloves . 


லவங்கம் : Eugenia caryophylcata . 


அஞ்சுகம் , கிராம்பு , சோசம் எனவும் வழங்கப்படு கிறது . 
இசிவ கற்றி , அகட்டுவாய் அகற்றி , பசித்தித் தூண்டி முதலிய செய்கைகளை 


உடையது . 


பித்த மயக்கம் பேதியோடு வாந்தியும் போம் 
சுத்தவிரத் தக்கடுப்புத் தோன்றுமோ - மெத்த 
இலவங்கங் கொண்டவருக் கேற் சுகமாகும் 
மலமங்கே கட்டுமென வாழ்த்து . 

( அ.கு. 


மயக்கம் பேதி , வாந்தி , குருதிக் கழிச்சல் , கண்ணில் ப 
படைகள் ஆகியவற்றை போக்கும் . பல்வலி போக்க கிராம்புத்தைலம் 
பயன்படுகிறது . 


அமுக்கிரா சூரணம் , தாளிசாதி வடகம் , கோரோச்சனை 


மாத்திரை , பழக்கிராம்பு , பக்குவ எண்ணை போன்றவற்றில் கிராம்பு 
பயன்படுகிறது . 


Constituentss A heavy volatile oil 16 to 20 p.c. eanphor 


resin 6 p.c. , caryophyllin or eugenin - a crystalline 


sub stances , tanin , woody fibre , gum etc. 


எருக்கு : 


Celotropin Gigentiee . 


Eng : Mudar . 


67 

6 ம் 
அருக்கன் என்றும் வழங்கப்படுகிறது . எருக்கம் பூ மாலை , 
பிள்ளையாருக்கு விசேசமாக அணிவிக்கப்படுகிறது . 


இலை , பூ , பால் , பட்டை , வேர் . 

பூ . 


புழுக்கொல்லி , உடற்தேற்றி , மலமிளக்கி , வெப்பமுண்டாக்கிய 
முதலிய செய்கைகளை இலை உடையதாக உள்ளது . 


கோழைய கற்றி , பசித்தி தூண்டி முதலிய செய்கைகளை பூ 


உடைய தாக உள்ளது . 


மன்னனையுங் கையெடுக்க வைத்தெயிற்றி னோயகற்றி 
யுன்று பிணிப்பனியை யோட்டுதலாற் சொன்னேன் 
எருக்கென வே பூமி யினிலே விளங்கும் 


அருக்க மருக்கனென லாம் . 

( தே . வெண்பா ) . 


சுவாச குடோரி மாத்திரை , அண்ட எருக்கன் செய்நீர் . அர்க்க 
உரத் தைலம் முதலியவற்றில் எருக்கு சேர்ந்துள்ளது . 


முதிர்ந்த செடியில் இருந்து கிடைக்கும் பட்டையே மருத்துவத்திற்கு 
மிகவும் நன்று . வெயில் காலத்தில் இதை சேரிக்க வேண்டும் . 
பட்டையை 24 மணி நேரம் சென்ற பின்பு உரித்தெடுக்க வேண்டும் . 


மேலும் , 


Contitents ; Various principles , of the calrtropin bark and 


separe - Madar Albav , Meder Fluavil , closely resembling the 


Alban and fluavil found in gutta - percha ; Black aesaain . 
Cacutchates , selambasis ) 


Alcundarin and celetropin , 


Terminatia Chebula . 


கடுக்காய் : 


Eng : Chebulic Myrobalam , Ink nut . 


65 
கடுக்காயும் , கற்ப மூலிகை தன்மை உடையது . தமிழ்க் 
குடும்பத்தில் குழந்தைகள் உள்ள வீட்டில் எப்போதும் கடுக்காய் இருக்கும் . 


அபையன , அமுதம் , திவ்யா , அரிதகு போன்ற பெயர்களாலும் 


வழங்கப்படும் . 


ப.உ. பிஞ்சு , பழம் . 


கடுக்காய்க்கு அக நஞ்சு கடுக்காயுள்ளிருக்கும் , 
கொட்டையின் பருப்பு நஞ்சாகும் . கடுக்காயில் பல விதை வகைகளுண்டு . 
கற்பமாகவும் பயன்படுகிறது . 


உடையது . 


துவர்ப்பு செய்கை . மலமிளக்கி , உடல் தேற்றி முதலிய செய்கைகளை 

அறுசுவை களுள் , உப்புச் சுவை நீங்கலாக மற்ற எல்லாச் 
சுவை களையும் இது கொண்டது . ஆகையால் இது முக்குற்ற நோயையும் 
போக்கும் . 


கடுக்காயுந் தாயுங் கருதிலொன்றென் றாலும் 
கடுக்காயத் தாய்க்கதிகங் காண் கடுக்காய் நோய் 
ஒட்டி யுடற்றேற்றும் உற்றவன்னை யோசுவை கள் 

ஊட்டியுடற் றேற்று முவந்து 
என கடுக்காயின் சிறப்பு கறப்பட்டுள்ள ச . 


லக்குகோடரி எண்ணை , திரிபலா சூரணம் , பூரப்பொடி . 
கடுக்காய் நெய் , கடுக்காய் லேகியம் முதலியவை கடுக்காய் கொண்டு 


செய்யப்படுகிறது . 


Constituents : 


Myrobalams contain , Astringent , principles , 


tanin , 4th p.c. and a large amount of gallic acid , lucilage , 


a brownish yellow colouring mattoo . 


Chebulinic acid which 


when heated in water anista 


4 an11incaids .. 


63 


Q Go i crevs veltiveroides . 


Eng : Cuscusgrass . 


குருவேர் , இரு வேலி முதலிய பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது . 


ப.உ. வேர் . 


உரமாக்கி , சிறு நீர் பெருக்கி , வெப்பகற்றி முதலிய செய்கைகளை 


உடையது . 


பித்தவி தாகம் சசிகா மிலங்கறைப் பித்தமினற் 


றத்திடு குட்டஞ் சிரநோய் களமடி தாது நட்ட 
மத்தம னற்புள் டனப்புலவன் சர்ச்சை வழிவிழிநோய் 
வித்திர மேகத்தின் கட்டியும் போம் வெட்டி வேரினுக்கே . 

( அ.கு. ) 
வெட்டிவேர் , தாகம் , காமாலை , குருதிய ழல் , சுரம் , கண்நோய் 


முதலியவைகளை போக்கும் . 


அருகன் தைலம் , நிலவேம்புக் குடிநீர் , வாத , பித்தகுடிநீர் 
முதலியவற்றில் இது சேர்கிறது . 


Constituents : A Volatile essential oil , resin , colouring 


matter , a free aaid , a salt of lime , oxide of iron and woody matter 


தொடிவேலி , Plumbago zeylanice . 

Eng : Ceyeon lead - Wort .. 


70 


சித்திரம் , கருநாகம் , கொடிவன்னி போன்ற வேறு 
பெயர்களாலும் வழங்கப்படுகிறது , 


ப . உ . வேர் . 


முறைவெப்பகற்றி , வியர்வை யுண்டாக்கி , உடல்தேற்றி , பசித்தீன ண்டி 


முதலிய செய்கைகளை உடையது . 


கட்டிவிர ணய் கிரந்தி கால்கள் அரையாப்புக் 
கட்டிச்சு லைவிக்கங் காழிமுலம் முட்டிரத்தக் 
கட்டு நீ ரேற்றங் கனத்த பெருவயிறும் 
அட்டுங் கொடிவேலி யாம் . 


கட்டி , விரணம் , கிரந்தி , தலை முதலிய நோய்களைப் போக்கும் . 


பட்டுக்கருப்பு , ரசகாந்தி , மெழுகு , இடிவல்லாதி முதலிய 
மருந்துகளில் கொடி வேலி சேர்கிறது . 


Constituents : Fatty oil , resin , mucilege , gun , protein 


compunds , maletes and an essential oil to which the aromatic 


odour end caste is due . A valuable essential oil thymene 


rich in Carvone obtained from the seeds , contein cuminol 


or cumic Aldehyde 56 p.c. a mixture of Hydro carbous , cymene , 


terpene etc 


மிளகும் Pepper , Nigrum . 


71 


பத்து மிளகு . இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் . என்பது 
நச்சுத் தன்மை நீக்குவ தில் இது சிறந்து விளங்குகிறது . 


வழக்கு . 


கறி , மலையாளி , குறுமிளகு எனும் வேறு பெயர்களாலும் 


அழைக்கப்படுகிறது . 


ப . உ . விதை , கொடி . 


அகட்டுவாய் அகற்றி , முறைவெப்பகற்றி , வீக்கம் கரைச்சி 
முதலிய செய்கைகளை உடையது . 


சீதசுரம் பாண்டு சிலேத்மங் கிராணிகுன்மம் 
வாதம் அருசிபித்தம் மாமூலம் 


யாசமபல் மாரம் அடன் மேகம் காசமிவை 


நாசங் கறிமிளகினால் . 


( அ.கு. ) 


குளிர்சுரம் , பாண்டு , கோழை , கழிச்சல் , குன்மம் , வாயு , 


செரியாமை , காமாலை முதலியவை மிளகினால் தீரும் . 


Constituents : Root contains , an acrid , Crystalline , 


Principles called Plumbagin in the form of yellow needles , 


metting at 72 C. 


சீரகம் : 


Cuminum Cyminum . 
Eng : Cumin seeds or Fruits . 


72 


சீர் + அகம் - சீரகம் . 


அகத்தை சீர் செய்வது ஆகும் . 


பித்த நாசினி , போசனகுடோரி , அசை எனவும் வழங்கப்படுகிறது . 


ப.உ. விதை . 


அகட்டுவாய் அகற்றி , பசித்தீ தூண்டி , சவர்ப்பி முதலிய 


செய்கைகளை உடையது . 


வாந்தி யருசிகுன்மம் வாய்நோய்பி வீகமிரைப் 
பேற் திருமல் கல்லடைப்பி லாஞ்சனமுட் - சேர்ந்த கம்மல் 
ஆசனகு டாரியெனும் அந்தக் கிரகணியும் 
போசனகு டாரியுன்பை போம் . 


வாந்தி , பசியின்மை , குன்மம் , பிலீமீ , கல்லடைப்பு முதலிய 
நோய்களைப் போக்கும் . 


சீரகம் , சீரகச்சுரணம் , சீரகத் தைலம் , 

சீரகத் தைலம் , மயிலிறகாதி குர்மை , 
பஞ்சி தீபாக்கினி குரமை , பித்த சுரக் குடிநீர் முதலியவைகளில் சேர்கிறது . 


சுவாசகுடோரி மாத்திரை , திரிகடுகு சூரணம் , சிவனார் அமிர்தம் , 
திரிதோட மாத்திரை , பஞ்ச தீபாக்கினி லேகியம் முதலியவற்றில் மிளகு 


பயன்படுகிறது . 


Constituents : A Volatile Alkaloid , piperine or pipirine 5 to9p.c. 


Piperidine or pyperidin 5 p.c. a balsamic voletile essential oil 


1to 2p.c. , fat 7p.c. masocerp contains charicin , e balasemic 
volatile oil , starch , Lignin , Gum , fat 1p.c. proteids 72.c. ana 

, , , , 
ash containing organic matter 5.p.c. 


வில்வம் : 


aegle marmeolos - Eng : 


Bael Tree . 


73 
சிவனுக்கு உகந்த மூலிகை வில்வமால இஃது இந்தியா முழுவதும் 


வளர் சிறது . 


கவிளம் , சிவத்தருமம் போன்ற பெயர்களாலும் வழங்கப்படுகிறது . 


இலை , வியர்வைப் பெருக்கி , காமம் பெருக்கி , வெப்பகற்றி 
செய்கையையும் , 


பூ , , 

பிஞ்சு , காய் - முதலியவை துவர்ப்பி , பசித்தீ தூண்டி 
முதலிய செய்கைகளையும் . 


பழம் : 


துவர்ப்பு , பசித்தீ தூண்டி , மலமிளக்கி செய்கைகளையும் உடையது , 


வில்லுவ த்தின் வேருக்கு வீறுகுன்ம வாயு கபம் 
சொல்வொனா பித்தந் தொடர் சோபை வலகப் 
தாகசுரம் நீரேற்றஞ் சந்நியொடு மெய்வலியும் 


வேகமொடு நீங்குமே 


குன்மம் , வாயு , கபம் , பித்தம் , சோபை , தாக சுரம் முதலிய 
நோய்களை வில்வம் நீக்கும் . 


பித்தசுர குடிநீர் , வில்வாதி லேகியம் , வல்லாரை நெய் , வில்வ 
மணப்பாகு போன்றவற்றில் வில்வம் சேர்கிறது . 
Constituents . The Pulp contains mucilage , pectin , sugar , tanin ,, 


Volatile , oil , bitter principle , ash 2 % and a balasamic principle 


resembling balsam of peru . The wood ash contains potassium 
and sodium Compounds , phosphates of lime and iron , calcium 


carbonate , magnesum Carbonate , silicia , Sand etc. Fresh leaves 


yield in distillation a yellowist green oil with a peculiar 


aromatic odous ; marmelosin . 


முலிகைகளும் தாவரப் பெயர்களு 


74 
உலிகை (மருந்து ) களும் --... தாவரப் பெயர்களும் 


அதிமதுரம் 


GLYCYRRMIZAE GLABRA 


FICUS GLOMAVATA 


அதிவிடயம் 


ACON IT UM HETEROPHYLLUM 


அசுவகெந்தி 


WITHANIA SOMNI FERA 


அரசு 


FICUS RELIGIOSA 


அரத்தை 


ALPINI GALANGA 


அழிஞ்சில் 


ALANGIUM ECAPETALUM 


ஆடாதோடை 


A DHATODA VAS ICA 


ஆமணக்கு 


RUCUBYS COMMUNIS 


இம்பூறல் 


OL DEULANDIA VUNBELLA 


இலவங்கம் 


EUGENIA CARYOPHYLLATA 


இலவங்கப்பத்திரி 


CINNAMOMUM TAMALE 


இலுப்பை 


BASSIA LONGIFOLIA 


பேரீச்சு 


PHOENIX DACT ILIPERA 


ஈச்சுரமுலி 


ARISTOLOCHIA INDILCA 


உத்தாமணி 


DALMTA EXTENA 


எருக்கு 


CALOTROPIS GIGANT TEA 


ஏலம் 


ELETARIA CARDAMOMUM 


ஓமம் 


CARUM KOPITICUM 


கஞ்சா 


LANNABIS SATTVA 


BRASSICO JUNCEP 


கடுகு 
( கரும் ) 


PICRORRHIZA KURROOM 


கடுகுரோகிணி 


TEMINALIA CHEB ULA 


கடுக்காய் 


SOLANUM XANTHOCARPUM 


கண்டங்கத்திரி 


75 


சிறுதேக்கு 


CLERODANDRON SERRAT UM 


கரிசாலை 


TCL IPTA ALBA 


கருணைக்கிழங்கு 


TYPHONIUM TRILOBAL UM 


கரும்பு 


SACCHARUM CFFICINAR UM 


கற்கடகசிங்கி 


RHUS SUCCE DENEA 


கழற்சி 


CAES APIVIA BONDUCELLA 


கறி முள்ளி 


ZOLA VUM IIDICUM 


கற்றாழை 


ALOE VEERA 


CILIT ORIA TENANTEA 


சங்குபுஉபம் 
( காக்கணம் ) 


SATRCPHACURCAS 


காட்டாமணக்கு 


PS ORAL TAL CONYL IFOLIA 


கார்போகரிசி 


RUELLIA SECUNDA 


பாற்சொற்றிக் கீரை . 


OXAL IS KORNICUL AT US 


புளியாரை 
கீழாநெல்லி 


PHYLLANTHUS NIRURI 


குங்கிலியம் 


SHORDA ROBUSTA 


CROCUS SATIVUS 


குங்குமப் பூ 


குடசப்பாலை 


HOL ARRHENAI ANT IDYSEN TERICA 


வெட்பாலை 


WRIGHETA TINCTORIA 


குமிழ் மரம் 


GMELLNA ALS IAXT ICA 


வெட்டிவேர் 


COEUS VETT IVEROIDES 


PLUMB AGO ZEYLANICA 


கொடிவேலி 


கொத்தமல்லி 


CORIAN DRUM SATIUAM 


கோட்டம் 


APAOTSCS ANTCUT 


முத்தம் 


CYPRUS ROT ANDUS 


சடாமான் 


சங்கன் 


AZIMA TE IS RACANTHA 


சதகுப்பை 


PEUCEDAN UM ,, GRAVEOLENS BERTH 


TRIANTHEMA DCANDRA 


76 


SANTALUM ALBUM 


சந்தனம் 


MYRISTICA OFFICENALIS 


சாதிக்காய் 


IMPMEA TURPETHUM BR . 


சிவதை 


MES UNA PERRAE 


சிறுநாகப்பு 
சிற்றாமுட்டி 


PAVONIA ZEYLANICA 


PAVONIA ODORATA 


பேராமுட்டி 


சீந்தில் 


COCCULVS CORD IFOLUIS 


சீரகம் 


CUM IN UM CYMINUM 


NIGELLA SATIVA 


கருஞ்சீரகம் 


PIMPINELLA AVISUM 


பெருஞ்சீரகம் 


ZINGIBER OFFICINALS 


சுக்கு 


தண்ணீர்விட்டான் 


ASPARAGUS RACE MORSUS 


CLERODENDRON PHL OMOTES 


தழுதாழை 


TERMINALIA BELERICA 


தான்றி 


PIPPER LONGUM 


திப்பிலி 


CHAVICA TROXBURGII 


திப்பிலிவேர் 


VITIS VINIFERA 


முந்திரிகை 


OCIMUM SANCTUM 


துளசி 


SOLANUM TIL OBATUM 


தூதுவளை 


CE RYS TEODARS 


தேவதாரு 


STRYCHNOS POT AT ORUM 


தேற்றான் 


நன்னாரி 


HEMIDESMUS INDICUS 


ந UEENLAJARATANA 


நாவல் 


நிலப்பனை 


CURCUL IGO ORCHIOIDES 


AUDRAGRAPIS PANIC N LATE 


நில வேம்பு 
நீர்முள்ளி 


HYGROPHILA SPINOSAA 


77/ 


VERVOIA CENEREA 


நெய்ச்சிட்டி 


TRIBULUSTERRESTRIS 


நெருஞ்சில் 


PHYLLANTHUS EMBII ICA 


நெல்லி 


நேர்வாளம் 


CROTON TINGL IUM 


VITEX NIGUNKU 


நொச்சி 


பச்சிலை 


ZANTHOCITY MUS PIOTCRLNS 


PHASEOLUS TRIL OBATUS 


நரிப்பயறு 


பச்சைப்பயிறு 


PHASEOLUS MUNGO 


MOLLUGO CERVIANA 


பற்பாடகம் 


SETREOSPERMUN SURVISOLESVS 


பாதிரி 


VACCOPA MONIERI 


பிரமி 


சிறுபளை 


AERVA LANATA 


PONGAMIA GLABRA 


புங்கு 


TRICHOSANTHES ANGUINA 


புடல் 


பெருங்காயம் 


FERULA ASAPOET IDA 


பொடுதலை 


LIPPIA NODIFLORA 


பொன்முசுட்டை 


SIDA ACUTA 


பொன்னாங்காலி 


ALTER NANTHERA SESSIL IS 


மஞ்சள் 


CURCUMAI LONGA 


CONCINIUM 


மரமஞ்சள் 


FENESTTRADUM 


மடுசிட்டி 


RUBIA CORDI FOLIA 


மிளகு 


PIPER NIGRUM 


முசுமுசுக்கை 


MUKIA SCAVRILLA 


முந்திரி 


ANACARDIUM OCCIDBHTALE 


75 


முருங்கை 


MOR INGA PTERYGOSPERMA 


வ சம்பு 


ACOPUS CALAMUS 


வல்லாரை 


HYDROCOTYLES AIS TAXT ICA 


வாய்விளங்கம் 


EMBELIA RIBES 


MUSA SAP TENTUM 


வாழை 


வில்வம் 


AEGLE MARMEOL OS 


விஉ ணு கிரந்தி 


EVOLUULUS ALS INOIDES 


வெள்ளரிக்காய் 


CUCUMIS SATIVUS 


ENICOSTEMMAL LITTO PALES 


வெள்ளறுகு 


ALLIUM SATIVUM 


வெள்ளுள்ளி 


AZADIRCINTA INDICA 


வேம்பு 
வேர் 
( கரு ) 


ACACIA ARABICA WILLD . 


79 


தாஜப் பொருட்கள் 


நூல் காணப்படுவது - சில - விளக்கம் 


சித்த மருத்துவத்தில் தாழப் பொருட்கள் நான்கு வகையான 
பரிவில் கறப்பட்டுள்ளது . 


1. உலோகம் - 11 


2. காரசாரம் - 25 


3. பாடானம் -64 


4. உபரசம் 120 
ஆக 220 வகையான தாசிப் பொருட்கள் உள்ளது . இவற்றில் 
சுல அதிகம் பயன்படுத்துவதில்லை . சில மருந்து தயாாப்பதில் 
மிகவும் பயன்படுத்தப் படுகிறது . 


காந்தம் : 


காந்தம் , அயத்தைக் காட்டிலும் மேன்மையானதாகும் . இதனை 
இரும்பிலும் காந்தம் மேன்மை என்னும் தேரம் கற்றால் அறியலாம் 

காந்தத்தாற் சோயை குப்மப் காமிலமே கம்பாவீடு 
சேர்ந்ததில் தோடவெட்டை சீதக்கால் - ஓய்ந்தபா 
பேருதாம் கலோய் மடிநீராமையும் போம் 

ஓலைறை வாயருறும் உள் . 
காந்தத்தால் வீக்கம் , குன்மம் , காமாலை , வாத , பித்த , கபம் , 


80 


மந்தம் பெருவயிறு , கள் நோய் முதலியலை நீங்கும் . ஆயுரும் 
உண்டாகும் . 

காந்தத்தால் செய்த பாத்திரத்தில் பால் விட்டுக் காய்ச்சிக் 
குடித்து வந்தால் இரத்த விருத்தி ஏற்படும் . 

சுத்தி செய்த பன்பு . மருந்து செய்வதற்குப் பயன்படுத்த 
வேண்டும் காந்தத்தைப் பொடித்து எரம்ச்சம் பழக்சாற , புலிந்த 
காடி . புஷத்த மோர் இவைகளில் முறையே மும்மூன்று நாள் 
அறவைத்த வெயிலில் வைத்து கழுவி எடுக்க கத்தியாகும் . 

காந்தபற்பம் , காந்தம் செந்தரம் , ம முகச் செந்தரம் 
முதலியவை , காந்தத்தைக் கொண்டு செய்யப்படும் மருந்துகளாகும் . 


கல்லுறுப்பு 


காரசாரங்களில் ஒன்றாகும் . இச இயற்கையாக இசைப் 
பதாகும் . எத்திகாடித் தன்னிர் பிசறி பிறகு ஈரத்தைத் அவரில் 
அடைத்து வெய்யிலில் உலர்த்திக் கொள்ளச் சுத்தியாகும் . 

ஐய மறுகு குலை யரோசிடித்தர் சத்தியொடு 
செய்ய வில் யட்டருவிடம் விட்டோம் - மெய்வளையே 
வாதமதி தாகம் மலக்கட்டும் போமுலஇந் 

கோதது கல் உப்பைக் கொடு . 
என்று கூறப்பட்டிருப்பர் . பேம் , மூலை . மற்றம் , சாந்த 
எட்டுவகை குளிமம் , அதிக நீர்தானம் , மற்ஜம் மலக்கட்கும் போகும் 


ன அறிய முடிகிறது . 


81 


கல்லுப்பச் செந்தரம் , இலவணபற்பம் , குமே ஏடோர் மெழுகு 
பஞ்சலவன பற்பம் , முதலிய வற்றும் கல்வப்பு சேர்த்து செய்யப்படுகிறது . 


இந்தப்பு 


பயிலிருந்து அடைக்கிறது . அத்த காடியில் மூன்று நாய் 
ஊறப்போட்டு , காய ஒலியில் உலர்த்தி எடுக்கச் சுத்தியாகும் . 
மலத்தை இளகச் செய்யும் செய்கை உடையது . 

அட்டருமம் மந்தம் அசர்கரக்ரூர் சீதபித்தத் 
சட்டவையம் நாடிப்பன் போடங்கள் கெட்டமலக் 
கட்டுவிட வந்ததையக் காடிலநோய் வலிகரப்பான் 

வட்டுடை விந்துப்பை வி 
எட்டுவகையான குல்மம் , மந்தம் , கபடிந்தம் , நரம்புப்பும் , மலக்கட்டு , 
கரப்பான் முதலிய நோய்கள் இந்தப்பால் தீரும் . 

நீலப்பூச் காலம் , தேங்காய் லைகாரம் சங்கத் இராவகம் 
போன்ற திராவகங்களிளம் இந்தப்பூ சேர்றா . 


a 


எவட்சாரம் 


இச தாவரப் பொருளிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது . 

வெள்ளாக்கு நீரில் 72 நிமிடம் நன்றாய் அரைத்ச . வெயிலை 
உலர்த்திக் கொள்ள இச சுத்தியாகும் . 

குவியும் களம்நா கொடிஏவா இவ்விடநோ 


மைய பிரைப்பரும லாசனப்பல் 


கடவுடர் சோலை மாவியையும் பம்பரம்பேர 

வாடவிடு மெய்யவச்சாரம் . 
கழுத் , நாக்கு , வாய் முதலிய இடங்களில் உண்டாகும் நோய்கள் 
இரைப்ப . இருமல் , எருவாயில் உண்டாகும் . பன் , வடம் , சோபை 


82 


பொன் முதலவை . எச் சாரத்தால் திரும் 


83 


உயிர்ப் பொருட்கள் 


கவர்சல் 


கடலில் அடைக்கும் பொருளாகும் . சிவவாசல் , பெரும் 
அலிஞ்சல் என 2 வகை உள்ளன . 

அவருசலை அத்தி செய்த பன்யே உபயோகக்க வர்சனைால் , 
அளிஞ்சல் மெழுகு , பற்பம் , முதலியவை செய்யப் றேது . 


கோரோசனம் 


ரோசனம் - பத்து 

பத்து எனப் பொருள் படும் . 
கோபசு - ஆகியவை , பசுவல் இருந்து அடைக்கும் 
பத்து கும் . 

ரோசனம் , கோமந்திரம் , வச்சல மனி என்றும் 
வழங்கப்படும் . 


கோரோசலை இயற்கையா , பெயற்யைா என அறிய சோதனை 


-- 


ஒரு சிறிய ஊசியைப் பழுக்கக் காய்ச்சு . கோரோசனையில் 
குத்தப் பங்களால் , மஞ்சள் நிறப் பகையுடன் கதவில் மேல் இஞ்சள் 
நிறம் பதிவின் நல்ல சரக்கென்று அறியலாம் . 

மலவிளக்கு , இசிவகற்றி , கோழைய கற்தி , கயே ைெககளை 


உடை . 


84 


நீரிழிவு மேககர நீங்காக் கனல்வேகம் 


கறிய லுன் மாதல் குழந்தைகள்நோய் பாரகபம் 

வீரவை காரும் போம் 
மதுமேகம் , பத்தாதிக்கம் , குழந்தைகள் மாந்தம் , அம்மை நோய் 
முதலியலை கோரோச்சனையால் நீக்கும் . குழந்தை நோய் கட்டு 
கோரோச்சனை மாத்திரை சிறப்பாக பயன்படுத்தல் படுகிறது . 


சிறுநீர் 


அலி . நீர் முத்திரம் என்றும் அழைக்கப்படும் . மிருகங்களில் 
சிறுநீர் மருத்துவத்தில் பயன்படுகிறது . பசுமை வநீர் , வெள்ளாட்டு 
நீர் முதவை முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது . 


பகுமுத்திரம் 


கோமுத்திரம் என்றும் அழைக்கப்படும் . 

விடபாண்டு சோபைபல வீக்கஞ் சகல 
டைமுதிர மாலையென மெத்தப் - படவது 
பேசலகக ளோருதந்தப் பீடை கொறிடுமே 

கோசலத்தா லாரனங்கே கர . 
பசமுத்திரத்தில் விடகப் பாண்டு , சோபை , வீக்கம் பற்பல விதம் 
முதவியலை நீக்கும் . 

முத்திரம் , மருந்தாகப் பயன்படுவச மட்டுமன்றி , பலவித மருந்த 
களைச் சுத்தி செய்வதற்கும் பயப்படுகிறது . 


85 


வெள்னாட்டு மூத்திரம் 


சோபையொடு பாட்டுவைத்து ரத்தம் பலவீக்க 
தாபமகற் சம்முதிரத் தைப்போக்கும் - கோபமுடன் 
உள்னாட்டுத் சர்ச்சதையோ டோங்குதர நோயகற்னம் 

வெள்ளாடு முத்திரம்ன ரைந்து 
சோபை , பாங்கு . பற்பல வீக்கம் , சர்மாமிசம் முதலியனையும் 
நீக்கும் . 


தேன் : 


தேன் மருந்தாகப் பயன்படுவதல்லாமல் , உணவாகவும் பயன் 
படுகிறது . குழந்தைகள் முதல் பொயவர் வரை அனைவரும் பயன்படுத்தலாம் . 

உள்ளழலாற்று . மலச்மிளக்கி , துவர்ப்பு . அழுகலகறி , கோழை 
கற்றி . பசித்திரட்டி முதன் செய்கைளை உமைம் . 

முதயை செய்கைகளை உடைமாம் . சொத்தேன் , 
மலைத்தேன் , ன வேறுபாடுகள் உள்ளன . 

இலேகியம் , மெழுகு , கண்மை போன்ற மருந்துகள் செய்வதற்கும் 
தேல் உபயோகப்படுகிறா . 

செந்தூரம் , சூரணம் , மாத்திரை , குடிநீர் போன்றவற்றிற்கு 
தளை மருந்தாகவும் பயன்படுகிறது . 

தேவை வெளிப்பரயோகமாக , கட்டி , பல் , தீப்பம் முதலிய 
வைகளுக்கு பயன்படுத்தவ ஒப் .உண்டு . 


85 


வெள்ளாட்டு மூத்திரம் 


* 


சோபையொடு பாட்டுவைத்து ரத்தம் பலவிக்க 
தாபமகற் ஐம்முகரத் தெப்போக்கும் - கோபமுடன் 
உள்ளாட்டுத் சர்ச்சதையோ டோங்குதர நோய கற்ஜம் 

வெள்ளாடு முத்திரம்வரைந்து 
சோபை , பாண்டு , பற்பல வீக்கம் , அர்மாமிசம் முதலிய வையும் 
நீக்கும் . 


தேன் : 


தேன் மருந்தாகப் பயன்படுவதல்லாமல் , உணவாகவும் பயல் 
படுகிறது . குழந்தைகள் முதல் பொயவர் வரை அனைவரும் பயன்படுத்தலாம் . 

உள்ளழவாற்ற . மலச்டிளக்கி , துவர்ப்பு . அமுகலகற்றி . கோழை 
கற்றி . பசித்திரங்டி முதலிய செய்கைகளை உடையது . கொம்புத்தேன் , 
மலைத்தேன் , ன வேறுபாடுகள் உள்ளன . 

இலேவம் , மெழுக . கவிமை கோப்த மருந்தகம் செவதற்கும் 
தேன் உபயோகப்படுகிறது . 

செந்துரம் , ஞரனம் , மாத்திரை , குடிநீர் போன்றவற்றிற்கு 
ஓனை மருந்தாகவும் பயன்படுகிறது . 

தேவை வெளிப்பிரயோகமாக , கட்டி , பன் , தீப்பன் முதலிய 
வைகளுக்கு பயன்படுத்துவாம் . உண்டு . 


86 


பால் 


அமு , சுதை , பாகு என்றும் வழங்கப்படுகிறது . பாலல் 
முக்கால் அரைக்கால் பங்கு தீரும் . மற்ற சருக்கரை , கொழுப்புப் 
பொருள்களும் உண்டு . 

பாலில் உள்ள கேசில் மிக விரைவில் இரத்தத்தில் கலந்து 
கொள்கிறது . பாலில் உள்ள பாஃபரல் , மற்றும் என்னாம்புச் சத்தம் . 
முனையையும் , சநரம்புகளையும் நன்கு செயல்படச் செய்கிறது . 

உாவாக மட்டுமன்றி , மருந்தாகவும் , பல மருந்துப் பொருட்களை , 
சாப்பிடுவதற்கு அபைானமாகவும் பயன்படுகிறது . 

பாலில் இருந்து பெறப்படும் , தயிர் , வென் நெய் போன்றவை 
நமக்கு பல்வேறு வகையில் பயன்படுகிறது . 


உறரி ஓம் 


82 


வைத்திய சிந்தாமணி வெண்பா நாலாயிரம் 


கடவுள் வாழ்த்து 


ஒருவாயினால்வாய் மதமுன் றிலோர் 
இருதாளின் முத்தா விசைய வருமோர் 
களிற்றை யினிதுரைக்கக் கல்வியிற் போற்றீர் 
வெளிற்றை யினிதுரைக்க வே . 


ப 


தோற்றுமியே ரும்பரெனச் சூழ்ந்தமர ராயிருப்பார் 
சாற்றும் வைத்திய சிந்தாமணியைப் போற்றியே 
வென்பாவாய் யானும் விளம்புதற் கென்னாவில் 
வெண்பாவாய் மேவாய் விரைந்து 


( 2 


எல்லாச் சமயத்தருக்கு மியாக்கையினை 
யல்லால் பயனில்லை யாமாகில் - வல்ல 
வைத்திய சிந்தாமணியை வாழ்த்த விமை யோரும் 
வைத்தியரும் வானவ ருந் தான் 


விளைந்த வியாதி நிதானம் விரகருளந் 
தெளிந்த சுந்தரயோகங் கிளர்ந்தமற்று 
முள்ள நிதானஞ் சிகிட்சை யோகமூடல் சொல்வாமனது ( 47 
கொள்ள நிதானமுடன் கர்ந்து . 


88 


கியாழ..வகை 
வாத சுர கியாழம் 


1 . 


தழுதாழை சங்கம் வேர் தான்றி கருநெல்வி 
குழுவாங் கிராந்திவேர்க் கொம்பு பழுதறவே 
நேரா பிருநாழி நீரில் வைக்க யெக்கொன்றாய்ப் 
பேராத வாதசுரம் போம் . 


2 . 


சீராருஞ் சந்தனமுக சீந்திலகன் வேர்க்கொம்புங் 
காராரு முத்தஞ் சிறு காஞ்சொறிவேர் 2 நேராக 
கடுமே யென்றுங் குடிநீர் குடிக்காமுன் 
னோடுமே வாதசுர மோர்ந்து . 


3 


3 . 


சீந்தில்முத் தஞ்சுக்கு சீரஞ் சொரிசந்து 
போந்தமருந் தோர்பலமாம் பொங்குபுன லாய்ந்துவிட்டே 
யெக்கொன் றாக்காய்ச்சி யியல்போடு தானருந்தில் 
விட்டுவிடும் வாதசுரம் வீழ்ந்து . 


7 
. 


சுக்குத் தழுதாழை சயா மணக்கமீவேர் 
தக்க செருப்படிகத் தன் குதமீபை மிக்கவே 
கோதமாய்க் காய்ச்சிக் குடித்திடவே வாதசுரம் 
பேதமறப் போமே பிரிந்து . 


5 . 


ஆற்முள்ளி பேரமாடி யாத்தி யிலந்தைவே 
ரேற்று கடுக் காய்சுக்கோ டிவ்வாறும் போற்றியே 
சாடிதன்ற காய்குடிநீர் தங்காம வேகொடுக்க 
வோடியிடும் வாதசுர மோர்ந்து . 


6 . 


காக்கா மணக்குசுக்கு கான் தழுதாழை 
கட்டாந் திர்பலிகள் கர் கண்ண னீக்கடியவே 
ரொன்குடி நீலறிற் கணத் அருண்டிடு கில் வாதசுரம் 
விண்ணடையப் போமே விரைந்து . 


- 


1. சந்தணமும் 
2. காஞ் சொரிவம் 


4. பேராமுட்டி 
5 . 

சஞண்டி ருகில் 


83 


7 . 


வெட்டிவே ராவம் விழுது தழுதாழை 
தக்குசுக்கு தானிக்காய்த் தான்வில் வெட்டு மஞ்சள் 

6 
காய்ந்தகுடி நீர் குடிக்கக் கண்டவள் வாதசுர 
மாய்ந்து விடுஞ் சொல்லாய் மகிழ்ந்து . 


பத்த சுரத்துக்குள் கியாழம் 


சதகுபயை கொத்தமல்லி தண்ணிவிட்டான் முத்த 
மதமதுரஞ் சுக்கோடா டாதோடை மிதமு சுக்கை 
வெட்டிவேர் நேராக வெந்தகுடி ரூர் குடிக்கக் 
கெட்டுவிடும் பிரத்தசுரங் கேள் . 


9 . 


சீந்தி கண்ட நன்னாரி சித்தமட்டி முந்திலகை 
தேய்ந்தசாது பற்படாக சேர்ந்தமுத்த - மாய்ந்துமே 
நானாழி நீருலயாய் நாமருந்தப் பித்தசுரந் 
தானாழிப் போமே தளர்ந்து . 


10 . 


கண்ட சிறு தேக்கு காஞ்சொற்வேர் வெட்டிவேர் 
தண்டுளித்த சிந்திசுக்குத் தானேராய்க் கொண்டு நீர் 
மெய்வெதுப்பக் காய்ச்சி மென்பொடியாக திப்பிலிலீட் 
டைவெ சப்ப வோட்ட வருந்து . 


7 


11 . 


திப்பிலிவக் கத்திருப்பி பிலாமீ பிச்சந் 
தப்பி லிருவேலி தன்சீந்தில் - பற்ப கவும் 
வேர்க்கொம்பு கண்டம் காரி வந்தகுடி நீர் குடிக்க 
போர்க்குமே பித்தசுரம் போம் . 


12 . 


சிறுதேக் சமுதவல்லி செந்தொட்டி கோட்டத் 
தெறிசுக்குப் பற்படாந்த திப்பிலிபு முறுநிலத்தில் 
இன்பமாந் தோடைமுத்த நேராய்க் குடிநீரை 
நம்பிலே கொள்வீர் நயந்து . 


6. கண்ட லறி 
7 . திப்பிலியிட்டிட 


13 . 


90 
வெட்டாலை தோலரிசி வேர்க்கொமீபு பேய்ப்புடல் 
கொட்பாற்செந் தொட்டிமுத்தங் கோட்டமுடன் னட்பாக 
பூநிம்பஞ் சீந்தில் பெருந்தோடை பற்படாந் 
தானமீபித் தோடமருந் தான் . 


14.. 


வெட்டிவேர்பே ராமுட்டி வேர்சீர கஞ்சித்தா 
முட்டிவேர் சிந்தில் முத்தமுந்து - மட்டனைய 
சுத்தக் கரும் பயறாரு சொல்குடிநீர் வை த்தருந்தில் 
பித்தசுரம் போமே பிரிந்து . 


15 . 


கோ உடம் விலாமிச்சங் கர்சந்த னஞ்சித்தில் 
நாட்டு சுக்கு முத்தமுட னான் கோதம் வாட்டியிடும் 
பித்தசுர மத்தனையும் போந்துவிடு மிமீமருந்தை 
யுத்தமமாய்ச் சொன்னே ஓகந்து . 


16 . 


கொத்தமல்லி பேரமட்டி கோபிப்பார் சோற்றிமு த்தம் 
ஒத்தசுக்கு நெல்லிமுள்ளி யொன்று மணகு சுத்தவிலாம் 
பிச்சங் குடிநீர்க்குப் பித்தசுரம் பாறீயிடும் 

8 
கச்சினிள மு லியாய் கான் . 


17 . 


அரத்தை யதிமதுர மானசத குப்பை 
நரிப்பயற்றம் வேர் முத்த நலகர்ந் - திருபுடஞ்சீர் 
வெட்டிவேர் கோதமுனில் மேற்பித்த வெப்ப கலுந் 
திட்டமுறச் சொல்வீர் தெரிந்து 


18 . 


குறுத்தபா சிப்பயறு கான் சீந்தில் மாஞ்சி 
னிறத்தமுத்தம் பேரமட்டி நீங்கா தறும துரந் 
தான்கந் திருபுட சீரகங் கோதனங் கொண்டளவில் 
மென்கோ பித்தசுர மீளும் . 


8. முலியாள் 


91 


முத்தமீபாற் சோற்றி ? 

சிலேத்தம சுரத்துத்த் கியாழம் 
19 . 

ஆடாதோ டையீர்க்கோ டாற்றமுள்ளி கானமுள்ள 
காடாரு முள்மூட்கா வேளைவேர் 

வாடாத 
செம்முள்ளி யாங்குடிநீர் தேன் கணத்து விட்டருந்தில் 

விம்மிப் போடு சேத்தும சுரம் விள்ளு . 
20 . வாசையிலை பீர்க்கு வனக்கடுகு ரோகன்யு 

தேசுகண்டங் காரிவ சம்பு சேர்பிரன்டை மாரிசுக்கு 
சேர்ந்த கியா முத்திலிற் தேன் திப்பிலித்து ளிக்கருந்தில் 

தேர்ந்துடன் போடு சேந்தம சுரநீ தேய்ந்து . 
21 . ச அவளை அந்தந் -1 

அந்தந் 1 ச ய கண்டங் காரிமுள்ளி- 2 
கோதில்செம் முள்ளிவேர் கோத்தத்திற் 

றவதெனத் 
திப்பிலித்து விட்டருந்த சிவேட்டும் சுரம் போமதுக்கு 
தப்பிலை கான் 13 

மெய்யே தகும் 
22 . சுக்குள்ளி கண்டத்தோ டையீர்க்கு றோகனியுஞ் 

சிக்குமர மஞ்சள் தீர்பலைபேய் முதர்க்குபுடோன் 
காட்டா மணக்கவேர் காய்ந்தகுடி நீருமானம் 
கட்டாப்போடு சேத்தும சுரநீ கற்று . 
ஓமம் வசமீ புசுக்கு வோங் குகண்டங் கத்திய வேர் 
நாமப்பெருங் குமிழ் வேர் நல்லசங்கு - யேமமுறுவி 
கையாந் தகரைநீர் 15 

காய்ந்த கியா மந் 26 
மெய்யகடுகு சேத்தும் சுரம் விள்ளு . 

வாதபித்த சரத்துக்கு 
24 . ஆமணக்கம் வேர் சீந்தி லான தழுதாழை 

தாமணக்குங் கத்தன் குதமீபை தேமணக்கு 
பித்தவெப்பை யோட்டும் பிரித்து , 


16 தனக்கு 


1 


9. சிலேஉ டுமசுரம் 
10. காயத்தினீர் 
11.முழுதுந் 
12. கண்டங்கார 
13. தப்பிலைகான் 


14. கர்ந்து 
15. தகரைனீர் 
16. கிட்காயம் 
17. சோத்தி 


92 


வாத பித்த சிலேத்தும சுரத்துக்கு 


25 . 


காய்க்குந் திரிபலிகள் கான் கடுகு ரோகணியும் 
வாய்க்கும் வேப் பீர்க்குசுக்கு வன சீந்தில் பேய்ப்பு - டோல் 
ஏற்கும் குடிநீரை யேத்தருந்தி யோர்வாத 
சேத்தும சுரம் போமே திகைத்து . 


பித்த சேத்ம சாத்துக்கு 


26 . 


விலாம்பிச்சவ் கொத்தமல்லி வேரிக்கொம்பு கண்டஞ் 
சுலாவுந்த திரிபலீயாற் சோற்றி 

குலாவியிடும் 
செந்தொட்டிக் காய் குடிநீர் சேர்பித்தச் சிலேதீம வெப்பைச் 
சிந்திடவே யோட்டுஞ் சிதைத்து . 


19 


தொந்த சுரத்தத்த 


27 . 


கத்தன் குதமீபை சுக்கு கரிக்கடுக்காய் சீந்திர தீதம் 
பாத்த நில வேம்பு நல்ல பாற்சோற்றி - யேத்தகுணம் 
வந்ததொரு பேரமட்டி வன் குடிநீர் வாய்மு கக்கத் 

20 
தொந்தசுரம் போமே தொலைந்து . 


சன்னி பாத சுரத்துத்த 


28 . 


வாசை வளர் சீந்தில் மன்வேம்பு பற்பட கதி 
தேசாவரம் வேர்க்கொம்பு செந்தொட்டி 

நேசமாய்ச் 
சிற்றமுட்டி ரண்டுந் தோ 21 முன்று நான் கைந்து 
மற்ற நிறை யாய்யேழு மாமி , 


29 . 


ஏழுப் பொடித்தே யெடுத்தே யொருபலத்தை 
வாழும் குடிநீராய் வாய்மடுக்கத் தாழ்வான 
வாதையொடு சர்ச்சை மயக்கந் தளர்சன்னி 
பாதசுரமீ போமே பறந்து . 


- 


1 


18. பேயப்புடல் 
19 . சினத்து 
20. தொகுத்து 
21 . ரண்டிரண்டுந்தேர் 


93 


30 . 


கானப் பெருங் குமிழ் வேர்கான சித்திரடுல 
மான வரத்தை யழிஞ்சில்வேர் தான் செவியம் 
யே தமில்லாப் பேரமுட்டி யென்ற குடி நீர்கன்னிய 

22 
பாதமதை நீக்கும் பரிந்து . 


தரு சுரத்துக்கு 


31 . 


சந்துவிவா மிச்சமூதீதறி தன்சுக்குக் கண்டங்காரி 
செந்தொட்டி வேமீபலகு சீந்திலொடு நந்த சுவ 

24 
சுவர்க்கடுகு நண்பா திர்நீர்க்கு 
நட்டந் தருணசுர நாடு . 


ரொட்டி 23 


பூரான சுரத்துக்கு 25 


32 . 


பேரமுட்டி முந்திரிகை போவடுகில் பாற்சோற்றி 
பார வமுதவல்லி பருஞ்சுக்கு யேருந் 
திராணிதருஞ் சீதா செங்கழுநீர்க் கோதம் 

26 வெப்பை யோட்டும் புகுந்து . 


பூரா 27 சரத்துத்த 


33 . 


சுக்கு மரமஞ்சள் சொல்வ சமீபே வஞ்சந்து 28 
தக்கதொரு கண்டஞ் சாலமாய் கக்குமணம் 
காட்டுத் துளசி பெருமூட்டி யாங்கான 
வீட்டுபூரண சுரம்போ மென . 


அசீரன சுரத்துக்கு 


34 . 


திர்பலிவெண் சங்கம் வேர் சேர் கொடிய வேலி 
யரிய திர்கடுகோ கோமம் பருவ சமீபு 
திப்பிலி லங்குடிநீர் சேரு மசீரணமாம் 
வெப்பகல வோடும் விரைந்து 


வை 


22. பாதசுரம் போலே பதத்து 
23. சிவரொட்டி 
24 . 
25. பூறன சுரத்துக்கு 


27. பூறாண சுரத்துக்கு 
28. சந்தி 
29. பூரான 


30 
தாப சுரத்துக்கு 


31 


35 . 


மல 


சந்துகோரைக்கிழங்கு தன் வெட்டி வேர்சுக்குப் 
பந்தி விலாய் பிச்சம் பற்படாம் 

3a 

வெந்தநீர் 
33 
காவிற் 

குயின் மொழியாய் கண்டபொழு தேகுடிக்க 
தாபசுரம் போயே குந் தான் . 


36 . 


முந்திரிகை கற்சூர முன்கடுகு ரோகணியு 
முந்தநெய்தல் பற்படக மோனசீந்தில் - இந்தனீர் 34 
தாகம் புலம்பல் தளர் முற்சை மெய் மயக்க 
மாகவெப்போ டேபித்த மறும் . 


37 . 


ஆசையாம் 


35 
வாசையிலை வில்வவேர் வன் கடுகு ரோகின்யு 
நேரமொடு முள்ளி நிலவேம்பு 
பற்படாங் கோதத்தி பாவிதமில் டேகுடிக்க 
வெப்புதாப சுரமீ போம் விள . 


அல்தி சுரத்துத்த 


38 . 


பேய்ப்பு கோல் பற்படகம் பேரோ கிமு த்தம் 36 
வாய்ப்புடைய யேலச்சிந்தி வன்மை யுள தாபி பிரிய 
மான சிறு தமிமட்டி வேர் குடிநீ ரஸ்திசுரந் 
தானதுபோங் கொள்வாய் தனித்து . 


ரத்த சுரத்துக்கு 


39 . 


வெள்ளறுகு பேரமுட்டி வேர்க்கொம் பசுவகெநீதி 
விள்ளுங் கொ டிவேலி விரல்வசம்பு கள்ளார்ந் 
துரத்த வனசவிலை யுள் குடிநீ ருவி 
விரத்த சுரமீ போமே யிடைந்து . 


30 . 


31 . 


தாகசுரம் 
தன் வெட்டி 
பற்பாடகம் 
காவின் 


34. கந்தனீர் 
35. வன கடுகு ( தாள் சுவடி ) 
36. பேரோகணி 


32 . 


33 . 


95 


தோலில் பற்றிய சுரத்கத்த 


40 . 


சொல்லுந் திர்பலைகள் சூழ்ரோ கணிசுக்கு 
வல்ல 37 

மனுபாலை மருட் கிழங்கு கெல்லியிடும் 
வேல்சந்தி ஒன்றமுட்டி வேகுங்குடி நீரருந்தில் 
தோல்பறீ றிய சுர மீபோந் தோற்று , 


வி 22 சுரத்துத்த 


41 . 


வெள்ளுள்ளி பேய்ப்பு கோல் வேப்பீர்க்குப் பற்படகங் 
முள்ளுகொடி வேலிசுக்கு பொன்மு சுட்டை புள்ள தெல்லாம் 
போட்ட குடி நீர் குடிக்கப் போக விட அரம் 
நாட்டமற போமே நடந்து . 


42 . 


செந்தொட்டி பற்படகஞ் சேர்வெயிமீ பெங் கணப் பூ 
தந்த கொடிவேலி தழுதாழை புகுந்தி 
படரு நிலவேம்பு சுக்குமான குடிநீர்க்கு 
வித சுரம் போமே விரைந்து . 


விஉதம சீதசுரத்துக்கு 


43 . 


வீற்ற 


தோற்று மபைாலி அளசி பெருஞ்குறிச்சி 

விரல் முட்டி வேலஞ்சந்தி யேற்று 
மடலிவன்னி வட்டத் திருப்பியடு நீர்க்கு 
விடம சீத சுரம் போய் விட்டு . 


தோஉ சுரத்துக்கு 


44 . 


கண்டங்கா ரிநெய்தலின் கந்த மமுதவல்லி 
கொண்டங் கிருநாழி கோமுழக் குண்டவுடன் 
வாத சிலேத் மமதால் 42 

வந்த சுரதோ நீ 
தீதகன்று போமே திகைத்து . 


- - 


37. வெல்லும் 
38. முன்றா முட்டி 
39 . விஉதம் சுரமீ 


40. இந்தப் பாடல் இல்லாமல் உள்ளது . 
41. வித்த 
42. சிலேத்பமதனால் 


45 . 


வில்வவேர் நொச்சியிலை வென்சங்கம் வேர்சுக்கோ 
டோல கொடி வேலி பமிரிவேர் நல்கத்தன் 
குதம்பை யிரண்டுந் தனிக்கோதந் தோஉக சுர 
முன்னடுங்க வோடு முனிந்து . 


46 . 


எருக்கம் வேர் சுக்கு கண்ட மோவசம்பு சங்கு 
செருப்படியின் வேர் குயிளிவேர் சேரு விருப்பமாய் 
காடம ம பேரமுட்டி காய்ந்தகுடி நீர் குடிக்கத் 
தோடசுரமீ போமே தொ விந்து . 


திரிதோஉக சுரத்துக்கு 


47 . 


முத்தந் திரிபலை முள்ளிகஸ்டம் வெப்பலகு 
கொத்தமல்லி சீந்திற் கொடிசுக்குப் பித்தப்புடோல் 
பற்பாடம் வாய்விளங்கம் பார்நெய்தற் பூப்பந் 
திப்பிலி ஓலமின்னஞ் சேர் . 


48 . 


சேரிகடுகு ரோ கனியுந் தேன் கலந்து கொள் குடிநீர் 
தீர்வாதஞ் சேதீமந் திரிதோட 
காரார் குழலாய்க் கலன்பூனை மாமு லியாய் 
பேராது போமே புலர்ந்து . 


ரீ விட்டுக் 43 


44 


மாறல் சரத்துத்த 


நயமா மசரனமு நானாளை மாறல் 
மயமாரு மே சன்னி பாதம் 
புகலடைந்த வெப்பு மொறுமாறல் என்றும் 

45 
கடலடைந்து போமே கடிது . 


1 


-- 


43. முரலிட 
44 . புலைந்து 
45 . 

கடிந்து 


97 


ஒரு மாறலுக்கு 


50 . 


பேரமுட்டி வேர்க்கொம்பு பீடு மனுபாலை 

46 
வேர சிர்விலவேம்பு திர்பலைகள் பாரில் 
வருங்கழ்ப் பாலிவேர் வைத்தகுடி நீர்க்கு 
மொருமாறல் வெப்பகலு மோது . 


இருமாறல் சுரத்துக்கு 


51 . 


சீந்திமுத்தக் காசு சுக்கு சேர்ந்தகைப்புப் பேய்ப்பு போல் 
சாய்ந்தசிறு தம்முட்டி தன் வேர்க ளேந்தியிடும் 
பற்படவம் கோதத்தில் பார்கனத்துள் தேனுடனே 
துய்ப்பவிரு மாறல்போந் தோற்று . 


ஒன்று நாள் மாற ஓக்கு 


52 . 


முந்திரிகை பேரமுட்டி மொய்சகா தேவி சுக்கு 
வந்தசிறு தமிமுட்டி வனவோக விந்தநிலத் 
தோன்று பறங்கி துளசிகுடி நீருக்கு 
முன்றுமா றல்சுரம் போம் மொய்ம்பு 


நாலா மாறலுக்கு 


53 . 


பேரமுட்டி வேலசந்தி பேய்ப்பு டோல் நற்செவியங் 
கார் துளசி சுக்கினொடு நீ கண்ணன் வேர் 
பாலிவேர் போட்டகுடி நீர் குடிக்கப் பற்றுகின்ற 
நாமா றல்சுரம்போ நைந்து . 


54 . 


வேப்பீர்க்கு ஒன்றமுட்டி மிக்கநில வேம்பு சுக்கு 

50 
தோப்பு நிலப்பனையின் சொல் கிழங்கு - ஒப்பு கொடி 
வேவிகியா ழங் 51 

குடிக்க வெப்பா மொரு மாறல் 
மேலு மிருமாற லாம் . 


-- 


am - 


46 . 


47 . 


சீரினில வேம்பு 
தோய்ந்து 
தொண்டு 


49. மறைந்து 
50. முப்பு கொடி 
51. சிஉகாயம் 


48 . 


55 . 


முன்றுமா றல்வேக நால்மாற வென்று 
மஞ்சா மற்றிலிர வுதனின் ஊன்றிவரும் 
வெப்புமுதலாயுள சமி விட்டோடு மே தினியிற் 
ரப்புவாய் கொள்வீர் அணிந்து . 


56 . 


சீத சுரத்துக்கு 

5a 
காட்டு துளசிசுக்கு கான்வேலஞ் சுந்தி கண்ண 
னீட்டிய யே ராமுட்டி நீள்வோக வீட்டுசம் 
பாகங்கோ தத்தைப் 53 பருகசீத சுரம் போம் 
வேகப்பழஞ் காச்சலும்போம் விண்டு . 


57 . 


சுக்குவேப் பீர்க்குச் சுடுவ சமீபூ வேலமீசநீதி 
தொக்கியிடும் பேரமுட்டி சொல்வேர்கள் மிக்கரசம் 
பட்டை சமபாகம் பின் குடிநீர் தானருந்திற் 

54 
துட்ட சீத சுரமீபோத் தோற்று . 


58 . 


சுக்கு நிலவேம்பு சொல்சீதா செங்கழுநீர் 
தக்ககழ்ப் பாவிதன் வேர்கள் மிக்க கண்ணன் 
வேர்க்குடிநீரிற்றேனும் விட்டு கனத் தூளுகணே 
பார்க்கசீத சுரமீ போம் பின்பு . 


59 . 


முட்டிரண்டு வேலம் சந்தி மு தீத மிலந்தையிலை 
பட்டசகா தேவிசுக்கு பற்பாடக் சீட்டின்ப 
பொட்டிளவேர் தன்கழ் பால்பு கல் குடிநீ 
குட்டிடச்சீதசுரம் போய் கேள் . 


60 . 


சாயங்காலம் வருகிற சுரத்துக்கு 
நெல்லிமு ள்ளி பேய்ப்பு கோல் நேரோ கணிசுக்கு 
வல்ல நிலவேம்பு மருக்கிழங்கு நல்லகணம் 
நெய் சிறிதும் முட்டிவேர் நீடுகயாழம் குடிக்கில் 
சாயங்காலம் சுரமீபோத் தாழ்ந்து . 


52 . 


சந்தி கண்ண 
கோதித்த தைப் 


53 . 


54 . 


இராத்தி வரும் சுரத்துக்கு 


99 


61 . 


கிராநீதி சுக்கு வே லசந்தி கின்ற மனுபாலி 
திராநீதளெ முன்முட்டி சீராய்ப் பிராந்தி 
வருகடுகு ரோகிணியும் வனகுடி நீர் கொள்ளி ரவில் 

55 
வருஞ்சுரம் போம் மிற்று . 


62 . 


சுக்குக்க எப்பாலை சொல் சீதா செங்கழுநீர் 
மிக்கசிறு தமீமுட்டி வேர்மிளகு தத்கபெரு 
முட்டிமது பாலி முதிர் குடிநீர் காலிரவிற் 

போமே துலிந்து . 


றெட்டசுரம் 56 


சர்வ சுரத்துக்கும் 


63 . 


முன்முட்டி ரோகணியு மோதுத் திரிபலைசுக் 
கான்றகத் தன் குதமீபை காவிரண்டு மேன்ற 
வுருதிமுத்தம் பார்சோத்தி யொன்றுகுடி நீர் குடிக்க 
சருவ வெப்பும் போமே தனிந்து . 


64 . 


செவியங் கொடிவேலி சீந்திநில வேய்பு 
குவியங்கி ராந்திவேர்க் கொம்பு 

புவியி 
ல கமூட் காவேளை பருங் குடிநீர் வைக்கிற 

57 
சகலவெட்பும் போமே சலித்து . 


1 
1 


1 1 


மை வ 


1 


1 


ப 


ப 


- 


55 . 


56 . 


தோட சுரம் 
தரிந்து , 


57 . 


59 


ம 


க 


யெஸ் பொறுபா 
65 . பேரமுட்டி சீந்திகண்டம் 58 பேசகத் தன் ருதம்பை 

100 
வேரி நில வேம்பு வேப்பீர்க்கு மாரவே 
வெந்தகுடி நீரருந்தில் வேதனை செய் 

யெந்தவெப்பும் போமே பிசைந்து , 
66 . சீந்திசங்கம் வேர்சுக்கு சீரா மணக்கம் வே 

ரேந்து கின்ற பற்படங் குமரிமுத்தங் 60 காந்து கின்ற 
பொல்லாக் கொடிவேலி போந்தகுடி நீர் குடிக்க 

வெல்லாச் சுரங்களும் யேல் மென் . 
67 . கொன்றைப் பழத்தவிந்து கொத்தமல்லி பேய்ப்பு போல் 61 

62 
நன்று சிறு காஞ்சொரி நன்முத்த - மொன்றுசுக்கு நீ 
துப்பார் தொடையீர்க்கு சொல்குடிநீர் வைத்தருந்த 

வெப்பெல்லா மோடும் விரைந்து . 
68 . சிறு காகு . சொறிநொச்சி சேரு மிரிவன்னி 

65 
திரிபேய்ப் புடோலம் நறுஞ்சுக்கு 

கோதம் விரும் பியுண்ண வேவருத்தும் 
சந்திக சன்னிகெடுந் தான் . 


63 


வெத்தேறு 66 


அந்தக சன்னி 


69 .. 


வாழ்தில் பிலி லமி வன்னெரிசி வேர் செவியன் 
காழ்சித் திராலய் கைப்பு போல் - சூழ்கடுகு - 
வந்த திரிகடுகு வைத்தகுடி நீரருந்த 
அந்தகமா சன்னிகெடு மாங்கு . 


1 


58 .. 


63 . 


மோட்டும் 


59 . 


64 . 


சிந்திகண்டம் 
வேதனை யே செய் 
பற்படகமேர் 
பேய்ப்புடல் 
காஞ்சொறி 


60 . 
61 . 
62 . 


65 . 


புடலும் 
வெறுந்தேறு 


66 . 


ருத்தாங்க சன்வி 


70 . 


வென்சங்கம் வேர்கொடி வேலி கருஞ்சங்கு 
பன்னு மிரிகற்பந் தீப்படல நண்ணும் 
குருக் கொங்குத் 67 

தோல் சுக்குக் கொள் குடிநீர் கொண்டா 

68 
விருத்தாங்கச் சன்னிகெடு மென் . 


71 . 


கையின்றி முள்ளிக் கனிவிரைகா னொச்சியிலி 

3 
மெயியின்றி கடுகாம வெள்னள்ளி கொய்யுந் 
திரிபலியோ டொன்குடிநீர் சேர்ந்தருந்த சித்த 
பிரம சன்னி போமே பிரிந்து . 


72 . 


சீதாங்க சாவி 
பற்படவம் போப் 69 

புடோல் பாரங்கி பன்னுமிரி 
திப்பிலிரு லமீ செவியந் சேர்வன்னி - யொப்பாத் 
திரிகடுகோ டேகுடிநீர் சேரச் தாங்க 
மிறிய சன்னி 

போமே யுடைந்து 


தாந்திரிக சன்னி 


73 . 


71 
நறைக்குருவே ரிற்றோல் களோரி தேவது 
முறுக்குபஞ்ச கோல முமிரி 2 சிறக்கவே 
மண்ணுகுடி நீர் தன்னி லொட்டடைத்துள் மாடையிடை 

74 
தன்னிலிடத் தாந்திரிகம் போம் . 


கண்டகும்ச சன்லி ( கண்ட குப்ச சன்னி ) 

76 
பாதிரிவேர் வில்வ வேர் பற்படவம் பேய்ப்புடோல் 
சோதிபெருங் குமிழ்வேர் சுக்கு கண்டம் வேதனையை 
விண்டசெவி யங்குடிநீர் விளைவே சன்னியெனும் 
கண்டகுச்சம் போமே கரைந்து , 


வை - 


1 


72 . 


குமரி 


73 . 


67. குற்க்கொங்குத் 
68 . 

மேந்து 
69 . சிதாங்க 
70 . முறிய 
71 . நற்க் குருவே 


74 . 
75 . 


லொட்டரைத்துன் 
தாம் -போமே 
கண்டருச்சமீ சன்னி 
பற்பாடகம் 


76 . 


102 


77 
கரினிக சன்னி 


75 . 


அள்ளு கணமுல மாரெருக்கம் வேர் கண்டந் 
தெள்ளுமனு பாலை திரிகடுகு 

விள்ளுந் 
திறமு டைய முன்முட்டி சீர் குடிநீர் காய்க 
கர்னிகமாக சன்னிகெடுப் கான் . 


புக்நேத்திர சன்னி 


76 . 


நொச்சியிவை முத்த நுவலெருக்கம் வேர்சுக்கு 
பச்சை நெருஞ்சிவேர் பற்படவ மிச்சையாய்த் 
தொக்கு கடுை லஞ் சொல்குடிநீர் சற்றருந்தப் 
புக்கிநேத் திரமும் போமே . 


77 . 


இரத்தட்டி சன்னி ( இரக் தீட்டிவி சன்வி ) 
வல்லெருக்கம் வேர்சுக்கு வன்பா திரியின் வேர் 

78 
புல்லு திரிய லைகள் போந்தகைப்பே சொல்லபு டோல் 
வைத்தோட்டில் நீர் விடுத்து வங்குடிநீ ராயருந்த 
ரதிதெட்டி சலீனிபோ மன்று . 


பிரலாப சன்னி 


78 . 


79 
கரைவகு சீந்திசுக்கு கைப்புடோல் வன்னி 
குணகுமிளி வே ரழிஞ்சில் கர்வேர் மணமார் க 
நிறமா மரமஞ்சன் நேர்குடிநீர் போடப் 
பிறலாப சன்னிகெடும் பேசு . 


D 


79 . 


சிதவா சன்னி 
சங்கிரண்டு முன் முட்டி சார் செவியஞ் சுக்கு 
கண்டுலம் வளர்ந்தவன்வி தங்காரைக் கொங்குத் தோற் 
கோதத்தில் கர்கணத்துள் தூவி யிடத் 
தீங்குசிகுவா சன்வி தீரும் . 


77 . 


78 . 


கானகம் 
போர்ந்தகப்பே 
சிந்தி சுக்கு 


79 . 


80 . 


அபிநினியாச சன்னி 


103 


80 . 


முன் முட்டி சங்கிரண்டு முள்ளிரண்டு வன்னிகணந் 
தின்று கண ஒலந் திரிபலைக ளுன்றுசுக்கு 
நேசவ சமீ பேசெவியம் நேர்குடிநீ ராம பிநியாச 
சன்னியை யோட் ( டிடு மாய்ந்து . 


81 . 


சர்வ சன்னிக்கும் 
ஓமம் நிலவேம்பு வேராபேய்பு டோலு கண 
மேம தழுதாழை யின் வேர்கள் சமநிறம் 
பற்படவம் கோதம் பருகச் சருவ சன்லி 
பப்பொழுதே யேகுந் தீர்ந்து . 


82 . 


திசலை கியாழம் ( தசமூல கியாழம் ) 
முட்டி தழுதாழை முள்ளிகண்டம் பாதிரிவேர் 
வெட்டுகாட் டாமணக்கு வேர்வில்வ மட்டிடுங்கத் 
தன்குதமிபை ரண்டுகுமிழ் தானாந் திசமூலம் 
பன் குடிநீர் சன்வி யறும் பாங்கு . 


83 . 


பச மூல கியாழம் 
வில்வந் தழுதாழை வேர்பா திரிகுமிழ்வே 
ரொய்காட் டாமணக்க மோரைந்து - சொல்பஞ்ச 
வமென்பார் கடமுறி சுக்குங் கோதமிடச் 
சாலவே யே ஜியிடுஞ் சன்னி . 


84 . 


அஉ போல கிய ாழம் 
முள்ளிகண்டங் கத்திரிவேர் முன்முட்டி வில்வ வேர் 
தள்ளுகத் தன்குதமீபை தானிரண்டு வள்ளவெட்டு 
மட்டடுல மென்பர்க் குடிநீர் சுக்கு 
மிட்டவுடன் சன்னிய று மேந்து . 


85 . 


அஉ ட த சடுலம் 
சங்கிரண்ட மற்கந் தழுதாழை முன்றமுட்டி 
தங்குகண்ட முள்ளிநொச்சி தான்முருங்கை பைங் குமிழ்சுத் 
தன் குதம்பை ரண்டுவில்வந் தாங்கு மனுபாலை 
மன்னுமிரி பாதிரியாமீ பண்பு . 


86 . 


பம்பா யுரைக்கும் பதினெட்டு மூலிகையு 
நண்பாய் வடமொழியி னாட்டும் பே ரொன்பாவா 
பட்டதச மூலக் குடிநீர் சன்னியிதைக் 
கிட்டாம லோட்டும் கிளர்ந்து . 


பஞ்சகோல கியாழம் 


87 . 


திப்பிலி லஞ் செவியஞ் சித்திர லக்கணமோ 
டொப்பரிய சுக்கொடு யாச்சியாய்ச் 

82 

செப்பு பஞ்ச 
கோலக் கியாழமெனக் கூறுவார் சன்னிசுரகு 
சாலவே யே கியிடுந் தான் . 


88 . 


வாந்தி விக்கலுக்கு 
அதிமதுரங் கொத்தமல்லி யானவில்வ மேலம் 
பதியுமிலாம் பிச்ச மனபாலை 
லென்றுவவா மேழு மிசைந்தகுடி நீர் குடிக்க 

83 
வன்றுவிக்கல் வாந்தி யறும் 


89 . 


84 


இலவங்கத் தோலரத்தை யேலமனு பாலை 
குலவுவிலா பிச்சங்கர் மதுர 

முலவுவில்வ 
மிக்க சமன் குடிநீர் மெய்பாகத் தானருந்தில் 
விக்கவடன் வாந்தியும் போய் விண்டு . 


. 


81 . 


82 . 


அஉடா திச லேம் 
பற்சியாயாய் 
யும் போமன்று 
யிலவு விலா 


83 . 


84 . 


90 . 


105 
தாகம் வாந்தி விக்கலுக்கு 
திமிரு 85 மருக்கொழுந்து சீரமும் கோட்ட 

86 
நிமிருமது பாலைவேர்நேர் மதுரம் மருவெட்டி 
கொத்தமல்லி கோதல் குடிக்கவ நீதர தாகமுடன் 
சத்திவிக்கல் தானும் போநீ தாழ்ந்து . 


உந்தர தாகத்துக்கு 


91 . 


கோட்ட மதிமதுரங் கர்விலாமிச் சமீ வெட்டி 
தேட்டமுள்ள கொத்தமல்லி சீரகங்கள் நாட்ட தனில் 
வந்த சதா பிவிரை வன் குடிநீர் வைத்தருந்த 
வு ந்தும நீதர தாகம் போ முள்ளு . 


92 . 


பாதிரியின் பூமதரம் பார்தாம ரைவளையகு 
சீதநெல்லி யின் பருப்பு சீர்கோட்ட மோதலிலாம் 
பிச்சங் குடிநீர்க்குப் பேசுமந்திர தாகம் போ 
முச்சிதமாய்ச் சொன்னா ருகந்து . 


93 . 


ஆலிச்சிநாவ லரசுமார மை நீதின றோலது 
நீறுஞ் சீரகமூ சொல் மதுர மேலாய்ப் 
பொருந்துகுடி நீர் குடிக்கப் போகாம வின்ற 
வருந்தமந்தர தாகம் போம் வாய்ப்பு . 


94 . 


தவைக்கு 
வெண்சங் கிலைமிளகு விழுங் கலன் கொம்பு 
பல்காயம் வெருவி பார்சுக்கு 
னோர்சம னாங்குடிநீர் நேர்நீதிடவே தானுணுகும் 
யோர் சூலை போகிவிடுமீ பொற்பு . 


வன்மையுட 


1 


- 


85 . 


86 . 


அருவட்டி 


95 . 


வன்கரணைக் கந்தம் வசமீ புசுக்கு வெள்ளுள்ளி 
மின்முருங்கைத் தோல்திப் பிலிவலம் பன்னுவன் 
வட்டத் திருப்பியெட்டும் வைத்தகுடி நீர்கரத்திற் 
றொட்டவுடன் சூலை கள் போந் தோற்று . 


சூலிக்கு 


96 . 


மட்டிரண்டு நன்னாரி மாகாளி வாரசி 
யட்டிமது ரஞ்சுக் சமுதரம் வெட்டிவேர் 
கோலிடுத்தஞ் செமீ புளிச்சை கொள்தேன் விலாம் பிச்சை 
கலிவெப்புக் கோதமெனச் சொல் . 


97 . 


அரையில் சுரத்துக்கு 
சிற்றமுட்டி பேரமுட்டி சீந்திசுக்கு திப்பிலியு 
மற்ற நில வேம்பும் வைத்தநீர் பெற்றங்கார் 
பத்தரையில் வநீதசுரம் பாவை பருகிடவே 
சுத்தமுற விட்டோடுஞ் சொல் . 


ர்ச்சைக்கு 


98 . 


நரிய 


நெருஞ்சி லசுவ கெந்தி நேர்மற கடிதன 
88 

பயற்றம் வேர் சுக்குநல்ல தொருசதா 
வே ரிகந்தஞ் சீரகமும் வெந்தகியா ழங்குடிக்க 
சேருகின்ற முச்சீசைபோந் தேர்ந்து . 


99 . 


மந்தக் கிராலி ஆமவலிக்கு 
சும்மூத் தக்காசு சய வதிவிடைலந் w 
தக்க வமுதவல்லி தாள்கட்டி யிக்குடிநீர் 
மநீதவன்னி யாமவலி மாறாக் சிராலிக்குத் 
மிந்தவ கை போமென் றிசை . 


87. குலை வெப்புக் 
88 . 


நரிப் 


100 . 


சீந்தி லதிவிடையகு சேர்முத்தமீ வேர்க்கொம்பு 
காய்ந்த குடிநீர் கலந்து ற்றி - யேந்திரவாயி 
வைக்க வருசிமு தல் மந்தங் கிறானியிவை 

89 
மிக்க வைத்து 

நாளில் விடும் . 


101 . 


அசரண மந்தசுவாச காசத்துக்கு 
கண்டங் களஞ்சந்தில் காய்சுக்கு காய்ச்சியதி 
வண்டு கணத்தை யரைத்ததனை யூண்டவுடன் 
வெப்பி லசீரமுை மென்சுவா சங்காசர் 
தப்பிலங்கி மந்தமும் போந் தான் . 


102 . 


அசீரவை விக்கு 
வறுத்த கழற்பருப்பு மாமிங்கு முள்ளி 
தெளித்தசுக்கு வெந்நீரிற் சேரப் - பொறுத்தரைத் 
தாதரவாய்க் கொள்ள வசீரணத்தோ டாமவலி 
வாதவலி போமே மருண்டு . 


103 . 


தீபன த்துக்கு 
ஓமங் கொடிவே வி யொன்சுக்கோ டிந்துப்பு 
தாமம் கிளர் நொச்சி தன் கொழுந்து - நாம் தீச 
மோர் கரைத்துக் காய்ச்சி மு கந்திட்டாற் றீபனமா 
மாரமந்த மோடு மகன்று . 


90 


104 . 


91 

பூச்சிக்கு 
முத்த மெலிச்செவியு மும்மு ருங்கை நல்லவேரு 
மத்தந் திரியலையோ டாங்குடிநீர் ஒத்தகம் 
வாய்விளங்க மேற்ளவி மாந்த வயிற்றிலுள்ள 
தாய் விளங்கும் பூச்சி விழுத் தான் . 


- 


- 


89 . 


90 . 


மாறமந்த 
திமிர் பூச்சிக்கு 


91 . 


வாத வாய்வுக்கு 


105 . 


அங்கமெங்கும் வாத மழிக்குதென்று மானிடர்ன் 
பொங்கிக் கிடந்து புலம்பாதே 

சங்கையின்றி 2 
வாசைவேர் சிந்தில்வேர் வைத்த குடிநீரோ 
டாசை விளக் கெண்ணெ யருந்து . 


சரு வாங்க வாதத்து க்கும் 


106 . 


கொள்முள்ளி கண்டங்கொ மட்டிமா இளைவில்வம் 
கொள் சிறிய வாமணக்கு சீன பூனை யுள் வேர்க 
ளிங்குத் திரிகடுகோ டெவச்சார மிந்தப்பு 
தங்கிய நீர் மேற்பொடியாந் தான் . 


107 . 


தானாமுன் வே ராறுந் தளராத் திரிகடுகு 

93 
மானே குடிநீராய் வை தீததன் மே ஓ மிைல்லா 
மும்மருந்து மேது வி முகக்கவெழ நாள்வாதம் 
பம்மு சரு வாங்கமும் போம் பார் . 


108 . 


பாண்டு 
கடுஞ்சீந்தில் சாரணைவேர் கானற மரமஞ்சள் 
பொடியாக்கும் குங்கிலியம் போட்ட குடிநீர் கொள் 
சண்டு முாரவத்தற் தோல்தோட மேவீக்கம் 
பாண்டமுத லோடும் பறந்து . 


109 . 


சாரணைவேர் வெள்ளறுகு தான் கொன்றை வேர்சுக்கு 
பாரணையுங் கையன்றிப் பன்பிரமி 

கையன்றிப் பன்பிரமி - வேர்வன்னி 
யாகவே யேமும் தன் குடிநீர் வைத்தருந்த 
வே கமுடன் வீக்கம் போய் விட்டு . 95 


92. சங்கையன்றி 
93 . ஊனமில்லா 
94 . முக்க ஏழு 
95 . வீட்டு 


110 . 


96 
வெண்சா ரடை சுக்கு வீழ்சது ( ர ) க் கள்ளியின் வேர் 
பக்கா வென் சங்கினிலை பார் கடுக்காய் நஸ்புவல்வி 
வார்கோதங் கோசலத்தில் வைத்திடவே வாதிக்குஞ் 
சேர்பாண்டு சோகையும் போர் சேர்ந்து . 


111 . 


பிரமி திரிய லைகள் போந்த கிட்டம் வன்னி 
பரவுசுக்கு சாரனைவேர் பாங்காய் 

நிரவு சமன் 
றான்மருந்து கோசலத்திற் றப்பாமற் கோதமிட 
மேன்பாண்டு சோயையும் போய் விண்டு . 


112 . 


ரன்முள்ளி சாரணை வேரேர் பிரமிசுக்கு 
பரந்த கடுக் காயரசம் பட்டை - மருந்தெல்லாம் 
வெள்ளாட்டு முத்திரத்தில் வெந்தகுடி நீரருந்த 
வள்பாண்டு சோபையும் போ முன்ன . 


113 . 


சுரம் பாண்டு சோபைக்கு 
பாரரசம் பட்டை பழங் கிட்ட மாஞ்சுக்கு 
சாரணையா மோதந் தசலை மோ குடிந் 
ரேறியிடும் வெள்ளாட்டி னேர்த்தி ரத்தில் வைக்கப் 
பாறியிடுஞ் சோபைசுரம் பாண்டு . 


115 . 


அதிசாரத்து க்கு 
பெருமரத்தின் பட்டைசுக்கு பேசரிய முத்த 
முரியவில்வ மாதளையி னோடு 
பதிசா ரதிவிடையம் பானீயம் போட 
வதிசார மோடு மலைந்து . 


115 . 


97 
பொன்மு சுட்டை கொத்தமல்லி போந்த சுக்கு பற்படவ 
மென்னுமிலாம் பிச்சமிருவேலி - நன்னீரித் 
சீந்தி விலவேம்பு செந்தொட்டி காய்ந்துகொள்ள 
வாய்ந்தவதி சார மறும் . 


96. சாரட்டை 
97. பற்படக 


116 . 


அதிவிடைய முத்தமச மோதகஞ் சுக்குப் 
பதிகுடசப் பாலைமேற் பட்டை 

மதமாம் 
பெருமரத்தின் றோல்குடிநீர் பேருமதி சாரக் 

98 
கரும வெப்பும் போமே கடந்து . 


117 . 


099 


அதிவிடையஞ் சுக்கோட முதவல்லி முத்தம் 
புதிய குடசப் பாலைப்பூ நிம்பம் 
ருருகவே காய்ச்சி ருழக்காங் குடிநீர் 
பருகவ திசாரம் படும் . 


நதிநீ 


118 . 


மாதளை வேரோடு மருவுமதி விடையம் 
கோதங் குடசமுத்தம் கொஸ்சுக்குப் போதருந்த 
சீதவவி ரத்தமாய் சேருமதி சாரங் 
காதவழி போமே கடந்து . 100 


119 . 


மஞ்ச ளதிமதுரமீ வனகுடசப் பாலைத்தோல் 
துருசு மரமஞ்சள் தோடையர்க் 
மதிசாரங் கொள்ள வருங்குடிநீர் கொள்ளில் 
பதிசாரப் போமே பயந்த , 


120 . 


வில்வ நறுங்கனியும் வெட்டிவே ராத்திமலர் 
கொல்யானைத் திப்பிலியுங் கொள்புங்கி -னல்லதோல் 
நெற்பொரித்துள் தேன்கடில் நில்லா ததிசார 
சொற்பெரி யோர் பாலாக்குஞ் சொல் , 


121 . 


நன்னாரி பொன்மு சுட்டை நாகசமு முத்தமொருடு 
பன்னா ரமுதவல்லி பாய்குடிந் ரின்னிலத்தில் 
வெப்பா மதிசார மேவிற் குடித் தாக்காற் 
றப்பாமற் போமே தளர்ந்து . 


- 


aa 


- 


3 1 


98. கடிந்து 
99 . 

மந்த ந 
100. கடிந்து 


122 . 


பால அதிசாரத்துக்கு 
காட்டாத்திப் பூவும் கருங்காலி வேர்ப்பட்டை 
கோட்டானைத் திப்பிலியுங் கவளை வேர் கட்டுநீர் 
பால வதிசாரமீ பருகியிடத் தேன்விட்டுக் 
காலவதி சாரமீ விடுங் கான் , 


123 . 


அதிசார வீக்கத்துக்கு 
சுக்குக் கொடிவே லிது யமுத்தஞ் செமீ புளிச்சை 
தக்க சிறு தேக்கு ( ச் ) சாரணைவேர் - 

மிக்ககணந் 
திப்பிலி லங்குடிநீர் தேக்குதர னோய்வீக்கம் 
வெப்பு ளதி சாரமீ விடும் . 


124 . 


சுக்கு குளப்பாலைத் தோல்சீந்தில் பூநிபந் 
தக்க விடையத் தருமுத்த - மிக்க சமன் 
செப்பு கியா ழங்குடிக்க ( தீ ) தேக மதைவ ருத்தம் 
வெப்பதிசா ரமீ போகு மே . 


125 . 


மாம்பட்டை சுக்குமுத்த மாதளையி னல்லரும் புங் 
காம்பட்ட வில்வக் கனிவற்றல தேமீபு நில 
வேம்பு பெருமரத்தோல் விள்ளுங் குடிநீர்க்குத் 
தீம்மதிசார சுரம் போந் தீர்ந்து . 


126 . 


வில்வப் பழவற்றல் மென்மா தளைய ரும்பு 
சொல்லுகுட சப்பாலைத் தோல்சுக்கு நல்லமாங் 
கொட்டை பெருமரத்தோல் கறுங் குடிநீர்க்குத் 
தொட்டவ தி சாரம் போஞ் சோர்ந்து . 


127 . 


காட்டாத்திப் பூமுத்தங் கானமா தளையரும்பு 
கோட்டார் பெருமரத்தோல் கவிளையி வீட்டு கலி 
வற்றல் குட சத்தோலை வன் குடிநீ ருண்டிடிகி 
ஓற்றவதி சாரம் போ மோடி , 


128 . 


சத்துர வேர்சுக்கு சொன்மா தளைய ரும்பு 
கோத்து ர சாதிக்காய் குடசத்தோல் சாத்துரு 
முள்ளிலவந் தன்பிசினு மொயம் புகுடி நீர் குடிக்க 
விலிளுமதி சாரம் போம் விட்டு . 


129 . 


விடையங் குடசத்தோல் மென் சீந்தில் 101 

சுக்கோ 
டடவிகாட் டாத்திப்பூ வல்லால் படி கடப்பநீ 
தோல்சாதி பத்திரிகை சொல்கியா ழங்குடிக்க 
மேலதிசார சுரம்போமீ விள் . 


தோஉகாதி சாரத்துக்கு 


130 . 


சீந்தில் கழற் பருப்பு சீரம் வேர்க் கொமீ முத்தம் 
போந்த நிலவேம்பு பு விடையஞ் சேர்ந்த வில்வக் 
கோடா கினிவற்றல் கர் குடசங் கோதமுனை 
தோடாதி சாரம் போந் தோற்று . 


131 . 


கஞ்சவிரை விவ்வங் கான்விடையஞ் சுக்கேலம் 
பஞ்ச நிலவேம்பு படர் சீந்தில் - மீஞ்சு வில்வச் 
செங்கனியின் வற்றல் திறல்வங்க ( ப் ) பத்திரிகோ 
தங்களதி சாரம் போந் தாங்கு . 


132 . 


கத்தன் குதம்பை குடசத்தோல் சந்தித்த 
மேத்த நில வேம்பு சுக்கோ ) டேவிடையம் பூத்தவில்வ 
மோடார் கனிகஞ்சா வுற்றவிரைக் கோதமுனத் 
தோடாதி சாரம் போர் சொல் . 


101. மேல் சிந்தில் 


133 . 


பெரு மரத்தோல் சுக்குமுத்தம் பேர் குடசப் பாலை 
ய ருமா தளையி னரும்பு 
விடையுங்காட் டாத்திப்பூ வின் குடிநீர் கொள்ளி 
லடையுமதி சாரம் போ மன்று . 


134 .. 


மாதளை யின் பிஞ்சுசுக்கு மாவிடையகு சிந்திமு தீதந் 
தாதவில்வச் செங்கனியில் றன்வற்ற - லோத சடா 
மாஞ்சி பெருமரத்தோல் வன் கியாழங்குடிக்க 
பாகுசிவதி சாரம் போம் பாங்கு . 


135 . 


முருங்கைத் தோல் வெள்ளுள்ளி மொய்மீ புசுக்கோ டோமங் 
கடுஞ்சிர கஞ்சமமாய்க் கா ( ) ச்சித் - தருங் கோத 
நாலொன்றாய்த் தாலிருந்து நாடியதி லிந்தப்பு 
மேல்குடசஞ் சுக்குவிடை யம் . 


136 . 


விடைய முதன்மருந்தை மேற்சமமாயில் போட்டுக் 
கடுமை திரும் பவுந்தான் காச்சி வடிகொண்டு 
கொள்ளவதி சாரம்போங் கோதா யதிசாரத் 
துள்ளெழுந்த குலை போ முன் . 


இரத்த பித்தத்துக்கு 


137 . 


முத்தம் விலாமீபிச்சை முங்கிலிலை வெட்டிவே 
ரொத்தமா தளைய ரும்போ டொன்சுக்கு நித்தமுறத் 
திருக்குமென கத்திருனான் நன்னாரி புடமாங்கோ 
மிரத்தபித்தம் போமே யினி . 


138 . 


உத்திர கிரீச்சத்துக்கு 
கொன்றை நறுங்கனியுங் குலாவுக்கு நொச்சிவேர் 
துன்ற சிறு பூளை தொடையிலையு மொன்று தேன் 
விட்ட குடி நீர் குடிக்க மெயீடுத் திரகிருச்சம் 
தட்டிவிடு நீர் கடுப்புந் தான் . 


139 . 


சிலேட்டும் பிரமேகத்துக்கு 
திரிபலைபேயீத் தமீமட்டி செமீ புளிச்சை முத்த 
முரிய குடி நீர் சிலேத்து மமோட்டும் பிரமேக 
மஞ்சஉ ட பொடி வி மாஉ , சிகம் விட்டருந்த 
வெஞ்சாம லோடியிடு மாமீ . 


140 


இருபது மேதத்துக்கும் 
ஏலமில வங்கமிரு பாதிரி முத்தஞ் 
சீலவிலாம் பிச்சைவேர் சீர்சந்து - சால 
வமுந் திரிவெட்டி வேர் கட்டி நீர்வைக்கி 
லிருப்பதுமே கங்கனாம் போ மிற்று . 


141 . 


சகல ரோகத்துக்கும் 
கோட்ட மரத்தை கொடிவேலி நற்செவிய 
நீட்டு கண் முல நெருஞ்சி சுக்கு காட்டசுவ 
கெந்தி நரிப்பயற்றன் வேர் குடிநீர் கேட்டவுட 
னெந்தரோ கங்களும் போ மேங்கி . 


142. * 


ஆற்றமுள்ளி முன்வி யலர் நெருக்சி வேர்சுக்கு 
தேற்றமறு பாலை திரிபலைகள் போற்று 
மருவு சதகுப்பை வண்குடிநீர் கானில் 
வருசகல ரோகமமீபோய் வாடி . 


- 


-- - 


- 


மக்சன் 


102 . 


கிருதம் 


சுத்திநெய் 


143 . 


வன் கிளிசி புள்ளிருக்கும் வார்சதைக ளோர் குறுனி 
நன் வெள்ளைப் பூண்டுதிரி நான் குபடி - சொன்ன ரண்டு 
மென்ம ரக்கா னீரிவிலிட் டேகாய்ச்சி நாலொன்றா 
யென்மையுட னேந்தி யிறுத்து . 


1 


144 . 


இறுத்தவ தில் நெய்குறுனி யோபசுவின் பாலு 
நிறுத்துப் பதக்குவிட்டே நேர்முள் ஞாஞ் சதுரக் 
கள்ளிப்பா லிரண்டுபடி காறும் புளிய ரணை 
புள்ள கந்த நீர்க்குறுனி யோர் . 


2 


145 . 


ஓர் கற்க 103 


மீர் சீரக 105 


103 மிதப்போ டோய்குந் திரிசுக்கு 
வார்திப் பிலி லம் வன்செவிய 
மாமீபல வேதாச மாஞ்சித் திரடுல 
மேம் புசிற நாகப்பூ வேலமீ . 


3 


146 . 


ஏலமல்லாற் கோட்ட மிலவங்க மவ்விலை 
கோலகெச திப்பிலின் கொள்மதுர - மால்பெரிய 
காயம் புளிய ரணைக் கந்தந் திரிபலைகள் 
ச யவெவட் சாரந் தடங்கு . 


4 


106 


147 . 


துடங்கும் வகைக்கிரண்டு சயநிடக மாண்டா 

107 
டெங்குபொடி நெய்ய தனி வீட்டே - மடங்கெரித்து 
மேல்சிக் கனபதத்தில் மேன்மை யுடன்வடிக்கு 
மாவசுத்தி நெய்பெயரா மான்பு . 


5 . 


148 . 


மான்பா யிதையருந்தின் மாமுத்தி ரக்கிரீச்சம் 
வீஃபித்த பாண்டு விடபாகம் கான்கரங்கால் 
வீக்கஞ் செலகர் மீழ்சயம் பித்தசுரநீ 
தாக்கு மகோதரமீ போந் தான் . 


6 


- 


103. ஓர்கர்க்க 
104 . வன் செவ்விய 
105 . மிருசீரக 
106. மிரண்டா 
107 

மிடங்குபொடி 


வறளாதி குக்குலுநெய் 


149 


முன்னை ( க் ) கொடிவேலி முக்குறட்டை சித்தமுட்டி 
மன்னும் புனல்முருங்கை மாவிலிங்கை நன்னாரி 
சித்தமல்லி புங்கு சிறுகுறிஞ்சி நொச்சிகண்டங் 
கத்திரியில் பூறல்வேர் கான் . 


7 


150 


கான்சா ரணைவழி காட்டிற் றழுதாழை 
நீன் சிந்தித் தண்டு நிமிர்சடைச்சி வான்முருங்கை 
வேலந்தோல் பேய்ப்பு டோல் வேப்பந்தோல் பேரமல்லி 
கோலமழ வண்ணக் குறிஞ்சி , 


8 


151 . 


குறிஞ்சியல் லால் வெள்ளறுகு கர்பா திரியின் வேர் 
பிறிச்சி பெருமருந்து பின்னும் சிறு குறட்டை 
கந்தஞ்செமீ முள்ளி கருது நீச முலமேல 
வந்தமாட் டாங்கொடி மாண்பு . 


9 


152 . 


மாண்பாய் பொன் வண்ண மழக்குறிஞ்சி யாய்வாகை 
கான்வகைக் கோர் ஒன்றுபலங் கண்டித்துப் - பூண்மு லையீர் 
சவி நீர் வார்த்தெரித்து ( ச் ) சொல்குறுணி யாயேந்தி 
வெண்நெய்யு நானாழி விட்டு . 


153 . 


விட்டல்லாற் கற்கம் விடையு மிலவங்க 
கட்ட சிறு தேக்கு கடுகரத்தை நட்டயிரு 
சீர கங்கார் போகரிசி சித்திரம் லஞ்செவியங் 
காரசதக் குப்பை கடுக் காய் . 


11 


154 . 


காய்சாதிக் காய்தான்றி ( க் ) கச்சோலங் கல்லப்பு 
தேய் கோட்ட மிந்தப்பு தேவ தரு வேயு 
மெவட் சாரம் வெப்பாலை யின்னரிசி கொத்தமல்லி 
தவட்சிரம சட்டிதா னேர் . 


12 


155 . 


ஏர் சீனக் கார மெழில் கடுகு ரோகணிதான் 
நேர்விளா வின்னரிசி நேருமிங்கு சீர்செய் 
திரிகுடுகு பேரானை திப்பிலிகள் சொன்ன 
பெருங்குரும்பை தன்வகைக்காம் பேசு . 


13 


156 . 


பேசியிடு முக்கழஞ்சு பேராவின் பால்குனி 
மு.சியிடுங் குக்குலவு முன்று பல நேசமுட 
னெல்லா மரைத்துடன்விட் டேயெரியிற் காய்ச்சியிறு 
வல்லான்மை தன்னால் வகுத்து . 


14 


157 . 


வருத்தவன் பாதி குக்குலநெய் வாரித் 
தொகுத்தருந்திற் சேத்தமத்திற் குழிந்த - மிகுத்தய்ய 
மண்டைக் கிராந்திகண்ட மாலை பவுத்திரங்கள் 
தொண்டைச் சிலந்திகடி தோடம் . 


15 


158 . 


தோடவிட பாகந் தொடர்முல ரோகங்க 
ணாடுசெவிக் கள்ளனலி கிரந்தி கடியிடும் 
கன்ன கிரந் திகடிச் சலக மான புன்னுந் 
தன்னிடத்திற் போமே தளர்ந்து , 


3 


16 


கடுக்காய் நெய் 


159 . 


நான கிட்டக் 


ஆன கடுக் காய்ரறு மாங்கடுகு ரோகனிய 
மீன திரி கடுகு மிந்தப்பு 
காந்தபற்பந் தன்வகைக்குக் காண்பலங்க ளோரரையா 
மேந்தமிரு சீரா மிரண்டு . 


17 


160 . 


இரண்டல்லாற் கோட்ட மெழில்சாதிக் காயேலந் 
திரண்ட திரிபலைகள் சேரும் - புரண்டசத 
குப்பைவ கைக் கோர்பலமாய் கொண்ட சுத்தி நேர்வாளத் 
செப்புடி வை நீசபலந் தேர்ந்து . 


18 


161 . 


108 
தேர்ந்த வரபொடியுஞ் சீரொன்ப தாமீ பலங்கள் 
சார்ந்தசங்கு கையாந் தகரைபுளி யார்ந்த 
பிரமிகீழ் ( க் ) காய்நெல்லி பேருசி மல்லி 
தரு தூது வளையேலந் தான் . 


19 


162 . 


தானாம் பொடுதலைகள் தண்ணியி னீர்குமரி 
யூனாருஞ் சாறுவளை யோர்முழுதுந் தேனே 
பிடித்துப் பிழிந்த நி 109 

ரெல்லாம் வகைக்கு 
விடுத்திடும் ராழி விரைந்து . 


20 


163 . 


விரைந்தநெய் பு நீநாழி விட்டெரியில் காய்ச்சி 
நிரந்தரமாய்த் தால்வடிக்கு நெய்பேர் - துரந்தரிக 
முள்ள கடுக் காய்நெய்யா முண்டவுடன் காமாலை 
கள்ளவிடப் பாகம் போய் கண்டு . 


21 


164 . 


கடைபிடித்த பாண்டீளை காசம் விடப்பாகங் 
கொண்ட வெகு வீக்கம் குறிசோகை யன்டுமிந்த 
வேதனை நோய் தீரும் விரும்பியே யெவ்வுலகு 
மாதனையே சொல்வாய் வகுத்து . 


22 


165 . 


பூசணிக்காய் 
பூசனிக்காய் நீர்மு சுக்கை ( ப் ) 110 பூந்தா மரைவளையம் 
வாசச் சதாவேரி வன் கரும்பு - தேசுடைய 
வோனிலையின் றாமரைநீ நற்றநெய்பா லோர்வகைக்கு 
வார் குறுனி கற்கம் வலிந்து . 


23 


166 . 


வவிந்த சிறுதேக்கு சுக்குவல்லி ஒப்பையின் 
மெலிந்த கமைரத்தை மேலாய் - பொலிந்த சந்த 
நன்னாரி செண்பகப்பூ நற்சீர கங் கடுக்காய் 
பொன்னா ரிலவங்கம் போற்று . 


24 


பாடல் . 163 - யுபிராழி ? 


108. சேர்ந்த 
109 . 
110 . முசுமுசுக்கை 


167 . 


போற்றுசிறு நாகப்பு போந்தேலங் கொத்தமல்லி 
சாற்று மிருவேலி சாதிக்காய் தோற்றுவிலாம் 
பிச்ச மதி மதுரை வேர்தாம ரைத்தாது 
மெச்சுகொட்டி யின் கிழங்கு மேல் . 


25 


168 . 


con 


மேல்சாத் திரவேதி வெப்பாலை யின்னரிசி 
மாலமுத வள்ளியின் வன் கிழங்கு சால்முந் 
திரிகோட்டங் கற்குரஞ் சேர் குங் குமப்பூ 
வரிகடுகு ரோகனிதான் மன்னு . 


26 


169 . 


மன்னு தவட்சர் மருவு நவச்சாரத் 
தன்னியிடு மஞ்சிட்டி சொல்வ கைக்குப் - பன்னியிடு 
முக்கழஞ்சி வீத முறைமை யுடனரைத்துப் 
பக்குவமாய் விட்டெரியும் பாங்கு . 


27 


170 . 


பாங்கு பதமாயிறக்கும் பகா சனிநெய்யைத் 
தாங்கிச் சருக்கரையிற் றாஒன்ன வோங்கு பித்தநீ 
தாச 
நட்ட மெய்யிளைப்பு தான் கிரீச்ச முள்வ றட்சி 
கோதிரத்த மேகம் போங் கறு , 


28 


171 . 


இலந்தை ரெய் 
இலைந்தை யிலையிழிநீ ரீராறு நாழி 
கலங்கெரியி னாலொன்றாய்க் காய்ச்சித் 
தேயதனி னற்றபிர்க ளேற்றபடி முன்னால் கு 
நேயபுளி யாரைநீர் நெய் . 


துலங்கவிறுத் 


29 


172 . 


நெய்வகைக் கிரண்டுபடி நீங்கு கற்க மிந்தப்பு 
மெய்யகத்திப் பூவிடய மேலோமம் - கய்ய சிறு 
மூலத் திரிகடுகு மோதிலவன் றன் பிசினும் 
சால வகைக் கோர்கழஞ்சாநீ தான் . 


30 


120 


173 . 


LD IT DI 


தானே லஞ் சேர்த்துத் தகுமெரியி னிற்காய்ச்சி 
யானய தன் வடிக்குமந் நெய்பேர் 
மிலந்தைநெய் யை யுண்டிடுகி லேந்திழையா ரல்குல் 
கலந்திரத்தம் வீழ்வது போய் கண்டு . 


31 


கண்டங்காரி கிருதம் 


174 . 


ஆற்றமுள்ளி வேர்றா டாதொடை யன்பான 
தேற்று கீழ் காய்நெல்லி சேர் செவியந் தோற்றுவகைக் 
கையஞ்சு து துவனை யாறிரண்டு மே லரையா 
மெய்நெருஞ்சி முவிருகால் மேவு . 


32 


175 . 


மேவுசிறு தேக்கு மெ லீடுன்றில் மே வரைக்கால் 
பூவ வருந் தேவதரு பொன்மு சுட்டை 

தாவு கொடி 
வேலி கனமூலம் நாய்வேளை வகைக்கைஞ்சு 
கோலுதொகை நற்பலமாய்க் கொள் . 


33 


176 . 


தள்ளுகுடி 


கொள்ளிதற்கு நாற்பங்கு கறுசலம் விட்டெரித்து 
மெள்ளநான் கொன்றாகு மேல்வடித்துத் 
நீரதற்கு நாலியொன்று நெய்யதனிற் சேர்த்திட்டே 
யார் பிற மிசங்குகை யன்றி . 


34 


177 . 


அன்றிலையி னீர்வகைக்கா யதீநெய்க்குத் தானிரட்டி 
யொன்றவிடு மேற்கற்க மொன்ணுதலாய் நின்று படர் 
தூதுவளை தன்விரைப்பார் தொன்று கண்டம் வேரினிற்றேல் 
தீதனுக்கும் கற்கடக சிங்கி . 


35 


178 . 


சிங்கியல்லாற் கோட்டமொடு சிற்றவரை யில்விரைநீல் 

1111 
டெங்கும் படரேழி லம்பாலை தங்கிய நெய் 
யோர் நாழி யாய்வகைக்கே யொன்றவேமுக் கழஞ்சு 
சேரிடித்துச் சூரமைாய்ச் செய் . 


36 


111. தாங்கிய நெய் 


121 


179 . 


செய்தபொடி மேற்ர வி சீர்பெறவே யாக்குகின்ற 
நெய்வடித்துக் கற்கமெல்லா நிக்கும்பே ரெய்து கண்டங் 
காரி கிருதமெனுங் காசிலியோர் தங்கரத்தில் 
வாரியுண வீக்கம் போய் வற்றி . 


37 


180 . 


வற்றிய பின் குன்மம் வயாதல் பீலிகைமெய் 
யுற்றிரத்த சேற்ம முலை - முற்று சயங் 
காசஞ்சு வாசங்கள் காந்த கின்ற வன்னிமந்தம் 
பேசிதைய ரோகம் போம் போந்து . 


38 


புளியாரைக் கிருதம் 


181 . 


விளியா 


புளியாரை நீர்நாழி பொற்பசுவி னெய்நாழி 
நெளியாம ரமஞ்சனின் செவியம் 
வகத்திப்பூ மஞ்ச ளதிவிடையஞ் சுக்குத் 
தொகுத்தவில்வப் பிஞ்சுவறச் சுண்டி . 


39 


182 . 


சுண்டியல்லாற் சொல்லவங்கத் தோல் வெட்டி வேர் சந்து 
திண்டு வெள்ளி லோத்திரமாந் தேவ தரு வின்டமுத்தன் 
செங்கழுநீர்த் தண்டும் தன் சேர்ந்த கந்தம் பொன்மு சுட்டை 
தங்குகொடி வேலியெவட் சாரம் . 


183 . 


சார்வகைக் கோர்கழ சாய்த் தக்ககற்கத் ச ஞடனே 
யாரவே யாக்கிய நெய் யாம தன் பேர் சயபுளி 
யாரை சிருதமருந் தக்கிரானி பின்னு 
மோரைக் கழிச்சவம்போ முன்னு . 


184 . 


அகிலேகிய கிருதம் 
பாரின் முசுமு சுக்கைப் பச்சிலையி னீர்பதக்கு 
நீரின்பா லோர்குறனி நெய் குறுணி - சேரும் 
பொருந்து மதிற்கற்கம் பூணுவிலாம் பிச்சை 
திருந்து மதிமதுரஞ் செப்பு . 


185 . 


122 


செப்பு மிலுப்பைப்பூத் தேய்ந்தசந்து முந்திரிகை 
பற்படவ மே லவங்கப் பத்திரிகை - யிப்புவிமா 
னெந்து வெட்டி வேர் கோட்ட மே லமில வங்கஞ்சே 
ரிந்தவகைக் கோப்பலமாய்த் தேர்ந்து , 


43 


186 . 


தேர்ந்துவ கைச் சூரமைாய்ச் செய்துநெற்யிற் றான்கரைத்து 
ஆர்ந்த பதனறிந்தே யாக்கும் பேர் பேர்ந்த 
வ கிலே கிய கிருத மானவர்கள் கொள்ளிற் 
றிகிலோ பயித்தியங்க டீரீந்து . 


187 . 


தீர்ந்து தலைசுற்றல் செங்கைகா வள்ளெரிற் 
சர்ந்து திரி கால்விழியா ஒள்ள நோய் - போந்தவிடுந் 
தேகம் பலக்குந் திருவனைய ரிமீ மருந்தை 
மோகமுறத் தேடிடுவாய் முந்தி . 


45 


கதகாதி கிருதம் 


188 . 


வந்த திரிகடுகு வாழுந் திரிபலைக 
ளிந்த வகைக்கரையா எயன்ற பல - மிந்துப்புக் 
காற்பலந்தேற் றான்விரைகள் காணுபல நான்கா நெய் 
மேற்படி தா னென்றாம் விளமீபு . 


189 . 


விளமீ புவிரை தான்பாலை விட்டரைத்தே யூற்றி 
வளம் பெறநெய் வாகாய் வடிக்கு முளயோக 
நாமங் கதகாதி நற்கிருத நக்கியிடத் 
தூ மசய மே கியிடுஞ் சொல் , 


47 


190 . 


கதகாதி பட்டி 
தூதுவளை தன்கனியின் சொல் தேற்றான் வித்தி வகைக் 
கோதுபல நான்காய்நெய் யோர்படியாங் கோதுபடாச் 
சர்க்கரையிரன் டாமீபலங்கள் சாற்றுந் திரிகடுகோ 
டெர்க்குமிருகு சீரகமா முன் . 


191 . 


123 
உன்பலங்க ளொவ்வொன்றா மோதுதேற் றான்விரையைத் 
தன்பாலி லேயரைத்துத் தான் கரைத்துப் பின்வடிக்கு 
நெய்பெயர் கதகாதி புட்டியதை நித்தமுண்ண 
மெய்நோய் சயங் குணமாம் விரு . 


192 . 


ஆருத்தராதி கிருதம் 
பண்னிஞ்சி நீர்பதக்குப் பானாழி நெய்நாழி 
யென்செவியந் திப்பிலியா மிந்தப்புத் - தின்னானை 
திப்பிலியின் பூறல்வேர் சேர்சீரக மோமகு 
செப்பு கொடி வேலியால் சேர் . 


50 


193 . 


112 
சேர்வகைக் கோர்கழஞ்சாய்த் தீம்பாலிற் சேர்த்தரைத்து 
வார்பதனா யாக்கிய நெய் வன் பெயர்க - ளா ( ர ) ருத் 
திராதி கிருதநெஞ்சு சேர்மார் கோய் பாண்டு 
கிராவிசயம் போக்கிடுமாங் கேள் . 


51 


வாசாதி சிருதம் 


194 . 


வாசையிலை நீர் சமூலம் வளராவின் பாலினத்துக் 
கோசைநான் காநெய்யு மோரிரண்டு பேசும் 
படியளவாச் சேர்த்துப் பகருமிலி கற்கந் 
தொடியிரண்டு திப்பிலியாரு சொல் . 


52 


195 . 


சொல்லு மெவட்சாரஞ் சுக்குக் கொடிவே வி 
வல்ல கெச திப்பிலியாம் வன்னிநீச - புல்லும் 
பலம ரையாந் தன்வகைக்குப் பல்பொடி மேற்ன வி 
நல்லநெய்தா னாக்குபத நாடி . 


53 


196 . 


நாடிவடிக் கொண்டதுக்கு நன்னாமந் தானுரைக்கிற் 
கேடிலாவா சாதி ( க ) கிருதமதைத் - தேடிக் 
குடிக்கச் சயமருசி கறுவல்லை பான்டோ 
டடிக்குசரங் கிருமியாம் பின் , 


54 


112. சேத்தரைத்து 


124 


197 . 


பின் சுவா சங்காசம் பேராத வாய்வும் போய்த் 
தன்னுடலம் புட்டியுமாகு சந்ததமுந் அன்வயிற்றிற் 
றிபனமு முண்டாகுந் தீராச் சயமுத 
லாவனவும் போமா மலைந்து . 


55 


198 . 


( வேறு ) வாசாதி கிருதம் 
வாசை சமுலம் வளர்பலங்கண் வெட்டி 
னேச மு ( ட ) ன்பதக்கு நீர்விட்டே - மாசகல 
வெட்டொன்றாய்க் காய்ச்சி விறுத்தகுடி நீரதி ( ல் ) னெய் 
திட்டமுட னிரண்டுபடி சேர் . 


199 . 


சேருந் திரிகடுகு தின்செவிய மாருசிதேவ 
தாரு திரிபலைக டன் னெரிஞ்சி - வேரு மசன் 
முந்திரிகை யிந்தப்பு முத்தம் விளாலரிசி 
தந்தவிடு சீரகமாந் தான் . 


200 .. 


தானசுவ கெந்தி கந்தந்தாய் குங் கொடி 
கான கற் கடகசிங்கி காழ்கோட்ட மென்கார் 
பாரங்கி சர்க்கரைகள் பன்வகைக்கா முக்கழஞ்சு 
நேர்வரைத் தேகரைப்பாய் நின்று , 


58 


201 . 


நின்றெறியிற் காய்ச்சி நிலைமை பெறவடிக்கு 
நன்று நறுநெய்க்கு நாம மேனு - மென்றுபின்னே 
கேருநிவா சாறி சிருத மதையருந்தில் 
முஞசயம் போமே முறிந்து , 


59 


சதாவேர் கிருதம் 


202 . 


ஆதி சா லியாம் பெயசுவ கெந்தி 
சோதி நிலப்பனையின் குழ்கிழங்கு - நீதி 
பிலவம் பிசின் வனக்கோ ரென்ற வைந்து 
பலம் படிநீ ரெட்டிரட்டி பார் . 


60 


125 


203 . 


வார்தனிநெய் 113 


பார்கயா ழங்கள் படியிரல்பாய்த் தானிறுத்து 

பால்வகைக்கு ரண்டு நீர் நாழி 
பூசணிக்கா யொன்றிலுள்ள போந்தநீர் கடவிட்டுத் 
தேசடருங் கற்கவ கை சேர் . 


61 


204 . 


சேர்விலாம் பிச்சுவெட்டி சேர்ந்தசடா மாஞ்சிசந்து 
தேர் குட்ட மேலந் திரிபலைகள் 
மாரு மிலவங்க மாந்திரையா கற்குரம் 
பேருவ கைக் கோர் சட்டாய் பேசு . 


62 


205 . 


பேசும்பா ளிதமெட்டாம் பின்பலஞ்சேர் நூல்வழிசெய் 
யாசில் சதாவேரி யாங் கிருதம் நேசமுட 
னேந்திபுணக் கைகா லெ ரிவிரத்த பித் தமனல் 
காந்தபிர மே கடும் போங் கான் . 


63 


( வேறு ) சதாவேரி கிருதம் 


206 . 


தந்தசத முலியிஞ்சி தண்ணீர் நறுசெய்யும் 
விந்தை யுடன் சமனாய் விட்டெரிக்கு - மந்ததெய்யைப் 
பத்தியமா யுண்டிடு கிற் பாறியிடுஞ் சத்திகுன்ம 

114 
மொத்தசதா வேலிநெய்யே ரோது . 


64 


207 . 


115 
சரபிந்தாதி கிருதம் 
வாய் விளங்கங் கோட்ட மதுரமீ வேர்க் கொம்புத்து 
ளானெய்யிற் என விக்கை யாந்தகரைத் - துய் சாறும் 
வார்கா செடையிரண்டு வன் றுருக்கம் பூவிரண்டு 
சர்நற் பணவிடையாஞ் சேர் . 


65 


208 . 


சேர்த்துத்தான் காய்ச்சித் திறமாய் வடித்தநெய்யே 
ரேத்து சர பிந்தாதி நெய் கிருத 
நசியமிடப் பினிசம்போ நானிலத்தோர்க் கெல்லா 
மொசியு யிடை நல்லா முரை , 


66 


113. வார தனில் நெய் 
114 . பெயரோது 
115 . பீனிசத்துக்கு சரபிந்தாதி கிருதம் 


12 


கட்பாண்ட கிருதம் 


209 . 


பூசணிக்காய் நீர்நான்கு போந்தமரக் கானெய்பால் 
பேசுவ கைக் கோர்குறுனி பின் கற்கந் தூ சுசுக்கு 
சிற்றரத்தை கார்கோளி சீர்காகோ ளிசந்து 
முற்றுசிறு தேக்கேல முத்தம் . 


67 


210 . 


முத்தமல்லா லிந்து முதிர்திப் பிலிமூலம் 
வைந்தவிலாம் பிச்சைவேர் வன்மதுர 

என்மதுர - முத்தா 
மணிவேர் திரிபலைகள் கணமால பற்படவந் 
தினிலவங்க மந்நிலைகள் சேர் . 


68 


211 . 


சேர்பாலை வெட்டிவேர் தேர்ந்த விருகணங்கள் 
வார் தண்ணீர் விட்டான் வருகிழங்கு மோர்வகைக்கா 
மோர்பலமாம் பாலிலரைத் துத்தியே நற்கருப்ப 
நீர்படிநான் காமீ விடுவாய் நெய்யில் . 


69 


212 . 


நெய்யை யெரித்திறுத்து நீங்காமற் றானருந்தின் 
மெய் பிளைப்புக் குன்ம பித்த மென்சயங்கள் வெய்யசுரந் 
தீதப்பா மருந்தீடு சேரப்போ மிப்பெயர்கள் 
கழிப்பாண்ட மாங்கிருதங் கறு . 


70 


சம்ப கணமந்தக் கிருதம் 


213 . 


சீதேவி செங்கழுநீர் சேரு முசு 
முசுக்கை 
மாதேச ஓவம் வகையொலுக்குப் போதப் 
பிழிந்த ரசங்லி பின்பசுநெய் பாலு 
பிழிந்தினத்துக் கோர் குறுவி யேந்து . 


71 


214 . 


ஏந்தமின நீரேழிற் சதாவேரி யின்னி 
ராந்தினத்துக் கோரீநான்கா மானபடி சேர்ந்த கற்கம் 
வெட்டிவிலாம் பிச்சைவேர் வெண்ணிலுப் பைப்பூவே ல 
மட்டிமது கங்கோட்ட மாமீ . 


72 


1211 


215 . 


ஆம் லவங்க மந்நிலைக ளார்ந்தபே ரீந்துகனி 
தேமு நீ திரிக் கனிகள் தேய்ந்தசந்து - தோமகலம் 
பற்படவ மோர்வகைக்குப் பன்னு பலமொன்றா 

116 
மொப்பமுடன் பாலிலரைத் தூ தீது . 


73 


216 . 


ஊத்தி யெரித்தே யுடவை டிக்கு நெய்யருந்தி 
லேத்தசய மத்திரை மேற்பித்தர் - சேர்த்த கரங் 
காலெரிவு மெய்யிளைத்தல் காசந் தலைச்சுற்று 
மேலணுகும் வாய்வும் போய் விள் . 


74 


217 . 


விள் சத் துவமுண்டாம் வீரியமும் விர்த்தியா 
முன் பரிசந் தானந்தா னோக்கவுண்டா மொள்ளிய பேர் 
சமீபகண மந்தமாஞ் சற்சிருத மாமிது தான் 
ஓம்பருக்கு முனகலுமா போது . 


75 


பஞ்ச கவ்விய கிருதம் 


218 . 


கோடுத்தி ரந்தயிர் நெய் கறியிடுஞ் சானியினீர் 
தோர்பால் னான் குபடி சேர்வகைக்குத் - தாமோதம் 
கற்க மெஒருசதுரக் கள்ளியின்வே ரித்றோல்கள் 
தக்கசிறு நாகப்பு தாங்கு . 


76 


219 .. 


தாங்கு திரிகடுகு தான்றிப் பிலிலே 
மோங்குந் திரிபலைக ளோர்வகைக்குப் 

வகைக்குப் - பாங்கு பல 
மோரொன்று கட்டி யுவந்தலடித் தநெய்பேரி 
சீரொன்று மாமு லையாய் செப்பு . 


77 


220 . 


செப்புபஞ்ச கவ்வியங்கள் சேர் கிருதத் தாவருந்திய 
வெப்புகா மாலை வெருசோயை 
பாண்டு மகோதரங்கள் பன்னியிடு முஃமாதர் 

117 
தூண்டும லக் கட்டும் போர் சொல் . 


78 


116. சத்தி 
117. சண்டு மலக் 


125 


கதலிகந்த கிருதம் 


221 . 


வாழைக் கிழங்குநீர் வன் பசுவி னெய்பாடு 
மாழைவ கைக் கோர்குறுவி யாவிடுத்து - வீழகற்ககு 
சந்து மரமஞ்சள் சார்திப் பிலிமுல 
முந்திரிசாதூர்ச்சாத மொய்ம்பு . 


222 . 


மொய்மீ புவிளா வோடு மு திரு மதிமதுரம் 
வெம்பு விலாம் பிச்சைவேர் வெட்டிவேர் - நம்பியிடும் 
சீத விருட்சமை சு சேர்துளிவா ழைக்கிழங்கு 
மோவை கைக் கோர் பலமாய் மோர் . 


80 


223 . 


ஓர் சூர ணங் கலந்தே யுற்ற நான ஒன்றெரித்து 
நேர்மை யுடன்வடிக்கு நெய்பெயர்கள் சீர்கதலிக் 
கந்தக் கிருதமதைக் கையேந்தி யுண்டிடுகில் 
வந்தசுர மே சமூம் போய் வாய்ந்து , 


224 . 


வாய்ந்த தலைசுற்று வன்முத்தி ரக்கிரீச்சங் 
காய்ந்தகரங் காலெரிவு காபைத்தந் - தேய்ந்துடன் போ 
மெத்த பசியுண்டா மெய்யிற்பலங் கொடுக்கு 
முத்தமமாங் கண்டே யுனர் . 


82 


225 . 


மகா கல்லியான கிருதம் 
பூசனிக்காய் வெள்ளரிக்காய் பொற்பிள நீர் நற்கரும் போ 
டாசைவா ழைக்கிழங்கோ டாத்தியிலை - கசுபுளி 
யாரையா வாரையிலை யின்னீர் பிழிந்துகொண்டு 
வேரையும் தண்ணீர்விட் டான் . 


831 


226 . 


123 


விட்டான் மு சுமுசுக்கை வே ரமுத வள்ளிகந்த 
நெட்டா லவிழுது நிலப்பெல்ணைத் திட்டமுத்த 
நன்னாரி செங்கழுநீர் நற்கிழங்கு பேய்ப்பு டோல் 
பொன்னாங்கா முருங்கைப் பூ . 


84 


227 . 


பந்தா மரைவளையம் போந்தகரு நெய்தல் 
சேர்ந்த யிருவே வி சிறக்கரை சீந்திகொடி 
செப்பு நெரிஞ்சி திகழ்விலாம் பிச்சைவேர் 

118 
துப்போ ரிலைவனசஞ் சொல் . 


85 


228 . 


சொல்கயா ழங்கமுன் சொன்ன நீ ருங் கலந்து 
செல்பசுவி னெய்யுடனே சேரீத்தெரிக்கில் வல்லகற்கங் 
கோட்ட மதிம தரங் கொத்தமல்லி கச்குரங் 
காட்டி லவங்கயிலை கான் . 


86 


229 . 


கான்ககை நீறு கனிமுந்தி ரிப்பழங்கள் 
பூஸ்திப் பிவிலவங்கப் பூவேலந் - தோணும் 
புறப் பிசின் சீர் சாதிக்காய் போற்று மிருசீரா 
முற்ச்குர ணங்கலந்தே யுற்ற . 


87 


230 . 


உற்று வடித்தெடுக்கு மோரீமகா கல்லியான 
நற்கிருதப் பேரிதையே நக்கிலிடச் - சற்சை 
பிருபதினால் டாம்போகா தோமேக மோடுந் 
தருசுழற்சிப் பித்தமும் போது சாய்ந்து . 


88 


231 . 


( வேறு ) பத்ச கவ்விய கிருதம் 
ஆவின் பால் முன்னாழி யான தயி ரைக்ஞாழி 
கோவினெய்தானானாழி கர்சாலி - மேவிடுந் 
ரீராழி நற்பாலை யேத்தச் தேவிவ கைக் 
கோராழி சாறா முலர் . 


89 


- 


118. ரிலைவன 


130 


232 . 


உலராவல் லாரையின் ருற்றநா னாழி 
யினர் செவ் விளநீ ரிரண்டாய் 
குன்றிமனி வேரீமதுரங் கோரோ சனை சந்து 
கன்றிவிரி செங்கழுநீர்க் கந்தமீ . 


குணநாழி 


90 


233 . 


கந்த முதலெல்லாங் காய்ச்சி வடித்திடுநெய் 
யந்த பஞ்சகவ்வியங் கிருதம் - வந்தபெய 

119 
ருண்ண வு தர முடம்புகரங் கானெஞ் 

120 
சின்ணெரிவு 

நெஞ்சு நடு நாக்கு . 


91 


234 . 


நாக்கில் வெடித்ததவு நஞ்சுபிச்சி விட்ட நஞ்சும் 
வக்கங்கா மாலை விடப்பாகத் தாக்குபித்த 
மாறல் வெப்பு மத்தி சுர மாறாச் சயங்களும் போர் 
தேறுமிது கண்டீர் தெரிந்து . 


92 


( வேறு ) பஞ்ச கவ்விய கிருதம் 


235 . 


நூ ல்விதியின் கடு வவபஞ்ச கவ்வியத்தில் 
மால்மதுர முந்திரிகை வாய்விளங்க 

மேலீவ சமீபு 

121 
யேல மரமஞ்ச ளேர் கடுகு ரோகனிகள் 
கோலத் திரிபலைகள் சுறு . 


93 


236 . 


கறியிடு மஞ்சள் கொடிவேலி மஞ்சட்டி 
நாரமுத்தம் வெப்பாலை நல்லரிசி மீறியிடும் 
வட்டத் திருப்பி வளராடு நன்னாரி 
நெட்டிலையில் வாசையா நேர் . 


237 . 


நேரா யொருகழஞ்சு நேர முடல்வ கைக்குச் 
சீரா விடித்துவிட்டுத் தீயடுப்பி - லேரா 
யெரித்திறக்கு மாங்கிருத மேருலகின் ஞானம் 
பரிக்குபஞ்ச கவ்வியமாம் பார் . 


95 


- 


119. கானெஞ்சில் 
120 . நண்ணெர்வு 
121 . ளோடுகடுகு 


238 . 


பாரு மிதையருந்திற் பாவம் போம் பிள்ளையுண்டாக 
சேரு மழகுவருஞ் செல்வமுஷ்டாகு சீருலசி 
வரு வய திருப்பார் நோய் செய்பூ தக்கிரக 
மே ரந்தே வக்கிரகமே கும் . 


96 


சட்பல கிருதம் 


239 . 


ஏறுபஞ்ச கோல மெவட்சாரஞ் சூரணத்திற் 
கரம்பா லொன்றபடி கட்டியு நெய் - யாப்பலம் 
விட்டுப்பால் சுண்டுமட்டு மேயெரித்துக் காய்ச்சியிறுத் 
திட்டமுடன் கொள்கவு சை தேர் . 


97 


240 . 


தேர்பால்டு வன்னிமந்தஞ் சேர்காச மட்ட குன்ம 
மேரீருலை வாயுவெல்லா மே கியிடும் - பேரிதுதான் 
கேஸ்சட் பல கிருதம் விளை மொழி மானவையர் 
நாள் பொருந்த வேயருந்தாய் நாடி 


98 


241 . 


தக்குடி கிருதமி 
வேப்பந்தோல் சீந்தி விளங்குகண்டம் 122 

கத்திரிவேர் 
பேய்ப்புடோல் வாசைப் பறங்கிதனை - நேரீப்பாய்ப் 
பதக்குநீர் தன்னிலிட்டுப் பாகமாய்க் காய்ச்சி 
மிதக்க நான் காமீபடியே வேண்டி . 


99 


242 . 


வேண்டியிதிற் கற்கம் விளாலரிசி யிந்தப்புத் 
தண்டு சத குப்பை செவிய மஞ்சள் 

மாஸ்ட கொடி 
வேவி யெவட்சாரம் வெப்பாலை யின்னரிசி 
கோலவசம் போமங் குறி . 


100 


243 . 


குறி சிவதை வேர் சுக்கு கோட்டம் விடைய நீ 
தெறிகடுகு ரோகளி மஞ்சட்டி - நறுஞ்சீராம 
பொன்முட்டை தேவ தரு போர் கெச திப்பிலிகள் 
மின் விளங்கஞ் செமீபாலை வேர் . 


101 


122 .. 


விளங்குகின்ற 


182 


244 . 


வேரந்த மாய்வகைக்கு வேண்டுங் கழஞ்சொன்றா 
மோருக் குலவுந்தா னீரொன்பான் - சேர்கழஞ்சு 
நெய்படிக ளையுழக்கி னே கவரைத் தேவிட்டு 
மெய்யனலிற் காய்ச்சியே மேல் . 


102 


245 . 


மேல்வடிக்கு நெய்யதின் பேர் விளகுக் குலு கிருத 
மால் பெறவே யுண்டிடு கில் வன் சிலந்தி - தோலெலும்பி 
லோடியிடும் விப்பிருதி யோர் குட்டஞ் சீழ்சிரங்கு 
நீடுந் தழுதணைபோ நீங்கி , 


103 


அசுவ கெந்தாதி கிருதம் 


246 . 


அசுவ கெந்தி கந்த மடுபலன் னான்கோ 
டொசியுமு பை யமல்லி யுள் வேர் பசுமை யுள்ள 
நன்னாரி தண்ணிவிட்டா னற் கிழங்கு பேரமட்டி 

123 
கொன்னார் நெரிஞ்சிவேர் 


104 


247 . 


124 
சுறுவகைக் கோர்பலங்கள் கோதில் ரென்காலி 
ஓ றவைத்துக் காய்ச்சியே யோர்பதக்காய் - மீறிடவே 
யே நீதிப்பா னெய்படிக ளோவ கைக்கோர் நான் குவிட்டுச் 
சேர்ந்தகொத்த மல்லிசிறு தேக்கு . 


105 


248 . 


தேக்கல்லாற் கச்சோலஞ் செவ்வள்ளி யின் கொடிக 
னீக்குந் திரிகடுகு நேர்மாஞ்சி - ஏக்கும் 
விளங்கஞ்சா அற்சாதம் விளசரள தேவ தரு 
துளகுடுகு ரோகணியாஞ் சொல் . 


106 


249 . 


சொல்லு மரேணுக்கங்கள் சூரணங்க ளேர்க்கவிட்டு 
நல்லபத மாய்க்காச்சு நற்கிருத - மெல்லவுள்ளத் 
தீது நவசுரங்கள் தீரா விடப்பாண்டு 
சீதசுரவ் காசமூம் போந் தீர்ந்து . 


107 


- 


123. கொன்றான் 
124. கோதில் நீ 


183 


250 . 


தீர்ந்தல்லால் மே விளைப்புத் தீக் குவிட மச்சுரங்கள் 
சோர்ந்ததாச் செய்யும் சுவாசங்கள் - பேர்ந்தவிடு 
மிந்தக் கிருத பேரசுவ கெந்தாதி 
யெந்தலகுஞ் சொல்லா யெதீர்த்து . 


108 


திப்பிலியாதி கிருதம் 


251 . 


தூதுவளை கண்டந் துளசிவில்வ நன்னாரி 
யாதளை செந் தொட்டி பருங் குன்றி - யோது குமிழ் 
மட்டிரண்டு கானெரிஞ்சி வாசையொணுக் கோர்பத்து 
திட்டபல மென்கானீர் சேர்த்து . 


109 


252 . 


சேர்த்தெரித்து நற்குடிநீர் சீர் குறுணி யாய்வடித்துப் 
பார்த்துநெய்க ளோர் படிவார் பால்முன்று - யேரீத்தபடி 
விட்டுவெகு நாள் பழைய வெல்ல நான் கைந்து பல 
மிட்டுடன் மேற் கற்க மியம்பு . 


110 


253 . 


இயம்புகண்டகு சுக்குபல மேவகைக்கோ ரைந்து 
முயங்குசிறு தேக்குபல முன்று வயம சரம் 
வல்லிசமொவ் வோர்முன்று வன்பலங்க ளாமரத்தை 
சொல்லும் பலமிரண்டாந்துக்கு , 


111 


254 . 


து க்குநாடு சீரகங்கள் சூழ்ந்த பலமிரண்டு 
தாக்குகண மலந் தருமாஞ்சி - நோக்குவகைக் 
கோரரை மஞ்சட்டி யுள்கரிய சீரகமும் 
பார்வகைக் கோர்பலமாம் பல்பு . 


112 


255 . 


பன்பு திரியலை கள் பன்கற் கடகசிங்கி 

நற்கோட்ட - மன்புகள் 
முந்திரியே ரீந்து கனி மோதுமுதிர் கொத்தமல்லி 
இந்தவகைக் கோர்பலமா மே . 


நன்பு தவட்சீர் 125 


113 


125. தவகரம் 


256 . 


மேலுமிந்தச் சூரணத்தை மெல்லவிட்டுத் தான் கிளறிக் 
கோலுபடி யொன்றரைத்தேன் கடவிட்டுச் 
வலிய பத னாயிறக்கும் வன் கிருதப் போதிப் 
பிலிகொள் சயம்போமே பேசு . 


114 


( வேறு ) திப்பிலியாதி கிருதம் 


257 . 


முள்ளிகுமிழ் வேர்சித்த முட்டி கண்டங் கத்திரிவேர் 
தெள்ளுசிறு காஞ்சொறி சின்னெரிஞ்சி - விள்ளுவில்வந் 
ச துவளை வாசை துளசியுவாய் பாதிரிவே 
ரோதுமொவ்வோர் நான் குபல மோர் . 


115 


258 . 


ஓர்ச னி யின்பதக்கா ஒற்றுநீ- 26 ருத்தியிட்டு 
நேர்குறுணி யாய்க்காய்ச்சி நெய்பாலும் - நீர்தேங்காய் 
பால்வ கைக்கு மோர் குறுணி பாங்காய் விடுத்தரிய 
மேல்கற்கந் திப்பிலியாமீ வில் . 


116 


259 . 


வின்ளேலஞ் சிங்கி விடைய மதிமதுர 
முள் செவிய மாஞ்சி யுயரரத்தை புள்ளு 
மிலவங்க மல்விலைக ளேந்து சிறுதேக்கு 
நல்திப் பிலிலே நாடு , 


117 


260 . 


நாடுமிரு சீரகங்க னல்ல திரிகடுகு 
வாடியிடும் கத்தரியின் வன்மஞ்ச வீடு 
திரிபலையொவ் வோரீவகைக்குச் சேர்ந்த பலமொன்று 
திருபொடியும் பாளிதந்தென் றான் . 


118 


261 . 


தானோர் படிவ கைக்குச் சார்ந்ததெல்லா மட்டிடுநெய் 
வான்திப் பிலியாதி வன்கிருதம் - பான்மொழிய 
குண்டாற் சயமருசி யோடியிடு மத்திசுரங் 
கண்டாற் கடல்புகுமே காண் . 


119 


- - - 


126. முத்து 


மூலச்சுவடியிலும் முதலில் இவ்வாறு 
எழுதி பின் திருத்தி முற்று என்றுளது . 


கதகாதி கிருதம் 


262 . 


விந்தையுள்ள தேற்றான் விரைசர்க் கரைவகைக்குத் 
தொந்தபல மோரிரண்டாந்து அவளை - தந்தகனி 
யென்பலங்க ளாவின்பாலொ பசுவி னெய்வனக்கே 
யொன்படிக ளோரிரண்டா மோது . 


120 


263 . 


ஓதியிடுஞ் சாதிக்கா யூணதிப் பிலிமிளகு 
பேதயிரு சீரகங்கள் பேர்வனக்கு ந்தபல 
மோரரைமுன் வித்துகனி யொக்கவேப் பாலிலரைத்துத் 
தேரவிடுத் தெல்லா மெரித்து . 


121 


264 . 


எரித்துபத மாய்க்கற்கத் தோடிறக்கி யேந்தி 
யருத்திபுணக் காசசய மத்தி சுரத்துடன் போ 
நெய்பேர் கதகாதி யாங்கிருத நேசமுடன் 
வை வேல் விழியணங்கே வாழ்த்து . 


122 


265 . 


( வேறு ) ஆருத்திராதி கிருதம் 
இஞ்சி முசுமுசுக்கை யின்னீர் வகைக்கொன்றுபடி 
அஞ்சு மரத்தை சுயகோத மிஞ்சியப்பா 
னெய்யு மொவ் வோரொன்றா நித்த தொகைபடிக 
ஞய்யு மதிமதுர மோது . 


1.23 


266 . 


ஓது கணமொவோ ரொன்றுபலகு சீரகங்கள் 
தீதில் பலமிரண்டாஞ் சேர்பொடிக ளே தமில்லா 
யித்தனையு ச ல்விதியே யேயடுப்பில் வை தீதெரித்தே 
யுத்தபதங் கண்டுவடி யொத்து , 


1241 


267 . 


ஒத்து வடிக்கு முயர் கிருத முன்கவிக்கல் 
கலத்தி யிருத்தரோ கங்களுடன் சத்தியும் போது 
சேர்ந்தநெய் பேராருத்தி ராதி கிருதமென்ப 
ரேந்மூலை மானே வியம்பு . 


125 


லட்சுமி கிருதம் 


100 


268 . 


நறுந்தாலி நல்லிலையை நைய வரைத்தே 
சிறுதேங்கா யவ்வளவு சேர்த்தே - பெரும் தனிற் 
பாலுநெய்யு மொவ்வோர் படிவிடுத்தே லந்தொடிகள் 
சாலவொன்றா பித்தனை யுந் தான் . 


126 


269 . 


தான்காய்ச்சி யே யிருக்கும் தன்னெய்யை யுண்டிடுகில் 
மேன் சயங்க ளத்தி சுரமீ விட்டேரும் - வான் கிருதப் 
பேர்லட் சுமிகிருதம் பேராத பித்தமும் போ 
மேருலகிற் சொல்வா யிசைந்து . 


127 


270 . 


நயன சஞ்சவி கிருதம் 
உற்றய சுமீ பானெய்யு மொவ்வோர் படியொன்று 
நற்று மதிமதுர நற்கோட்டம் - வெற்றேலகு 
செண்பகப்பு வெட்டிவேர் சேர்ந்தபொன்னாங் காலிவேர் 
வெல்லிலாம் பிச்சைவேர் விஸ்ரு . 


271 . 


விள்ளுங்கா ரம் பிசிறுக் கீரை வேர் வகைக்கா 
முள்ள நிட்க மோர் நான்கு முச்சிதமாய் மென்னப் 
பதமாய் வடித்திருக்கும் பன் கிருதப் பேர்க 
விதநயன சஞ்சீவி யென் . 


129 


272 . 


என்னு மதமுழுக வேகன்னி ஒளிவருத்து 
மன்ன படலமறை காசம் பின்னையுந்தான் 
றொண்ணூற்றா ரன்ள நோய் தோற்றுவிடுங் கண்விளங்கு 
மென்னூற்றால் டாமீவயது மேத்து . 


130 


இயல் நாங்கு 


அற் பொருள் 


** 


நூல் பொருள் 


வைத்திய சிந்தாமஜி. வெண்பா 


கியாழ வகை 


வாத சுர கியாழம் 


1 . 

தழுதாழை , சங்கம் வேர் , தான்றி , கடுக்காய் , நெல்லி , 
விஉ னு கிரந்தி , இஞ்சி ஆகியவற்றை ஒன்றிரண்டாக சிதைத்து , இரண்டு 
நாழி நீருடன் சேர்த்து , எட்டில் ஒரு பாகமாக செய்த குடிநீரால் 
வாத சுரம் நீங்கும் . 


2 . சந்தனம் , சீந்தில் , இஞ்சி , முத்தக்காசு , சிறு காக 
சொறி வேர் , இவை சேர்ந்த குடிநீரால் வாதசுரம் நீங்கும் . 


3 . சீந்தில் , முத்தக்காசு , சுக்கு , சீரகம் , சிறுகாஞ்சொறி , 
சந்தனம் ஆகியவற்றை பலம் ஒன்றாக எடுத்து , சிதைத்து , நீர்விட்டு , 
எட்டில் ஒன்றாக காய்ச்சிய குடிநீர் குடிக்க வாதசுரம் நீங்கும் . 


4 . 


சுக்கு , தழுதாழை , ஆமணக்கு வேர் , செருப்படி , 
கத்தன் குதம்பை இவைகளை சிதைத்து , நீர்விட்டுக் காய்ச்சிக்குடிக்க 
வாத சுரம் நீங்கும் . 


5 . 


ஆற்று முள்ளி , பேராமுட்டி , அத்தி , இலந்தைவேர் , கடுக்காய் , 
சுக்கு முதலான , இவ் ஆறு சரக்குகளையும் இடித்து , குடிநீராக்கிக் 
கொடுக்க வாத சுரம் நீங்கும் . 


6 . 


காட்டு ஆமலக்கு , தழுதாழை , திரிபலை , கையாந்த கரை , 
இவைகள் சேர்த்து செய்த குடிநீரால் வாத சுரம் நீங்கும் . 


7 . வெட்டிவேர் , ஆலம் விழுது , தழுதாழை , சுக்கு , தான்றிக்காய் , 
மஞ்சள் ஆகியவற்றைச் சேர்த்துக் காய்ச்சிய குடிநீரால் வாதசுரம் நீங்கும் . 


பித்த சுர கியாழம் 


8 . சதகுப்பை , கொத்தமல்லி , தண்ணீர்விட்டான் , முத்தக்காசு , 
அதிமதுரம் , சுக்கு , ஆடாதோடை , முசுமுசுக்கை , வெட்டிவேர் ஆகியவற்றை 
சேரித்துக் காய்ச்சிய குடிநீர் குடிக்க பித்த சுரம் நீங்கும் . 


9 . 


சீந்தில் , கண்டங்கத்திரி , நன்னாரி , சிற்றாமுட்டி , திராட்சைக் 
கொடி , பற்பாடகம் , முத்தக்காசு ஆகியவை சேர்ந்த குடிநீரால் 
பித்தசுரம் நீங்கும் . 


10 . கண்டங்கத்திரி , சிறுதேக்கு , சிறு காஞ்சொரிவேர் , வெட்டிவேர் , 
சீந்தில் , சுக்கு ஆகியவற்றைக் கொண்டு காய்ச்சிய குடிநீருடன் திப்பிலிப் 
பொடி சேர்த்துப் பருக பித்த சுரம் நீங்கும் . 


11 . திப்பிலி , வட்டத் திருப்பி , விலாமீ பிச்சம் , வெட்டிவேர் , சீந்தில் , 
பற்பாடகம் , இஞ்சி , கண்டங்காரி , இவை சேர்ந்த குடிநீர் குடிக்க 
பித்த சுரம் நீங்கும் . 


12 . சிறுதேக்கு , சீந்தில் , செந்தொட்டி , கோட்டம் , சுக்கு , 
பற்பாடகம் , திப்பிலி , ஆடாதோடை , முத்தக்காசு சேர்ந்த குடிநீர் 
குடிக்க பித்தசுரம் நீங்கும் . 


13 . வெட்பாலை தோல் , வெட்பாலை அரிசி , இஞ்சி , பேய்ப்புடல் , 
செந்தொட்டி , முத்தம் , கோட்டம் , நிலவேம்பு , சீந்தில் , ஆடாதோடை , 
பற்பாடகம் ஆகியவை சேர்ந்த குடிநீரால் பித்தசுரம் நீங்கும் . 


19 


14 . வெட்டிவேர் , பேராமுட்டிவேர் , சீரகம் , சிற்றாமுட்டி வேர் , 
சீந்தில் , முத்தம் சிறு பயறு , ஆகியவற்றைக் கொண்டு குடிநீர் வை த்துக் 
கொடுக்க பித்தசுரம் நீங்கும் . 


15 . கோஉட்டம் , விலாம் பிச்சம் , சந்தனம் , சீந்தில் , சுக்கு , 
முத்தம் ஆகியவற்றை சேர்த்துக் குடிநீர் செய்து குடிக்க பித்தசுரம் நீங்கும் . 


16 . கொத்தமல்லி , பேராமுட்டி , பாற்சொற்றி , முத்தம் , 
சுக்கு , நெல்லி வற்றல் , விலாமீ பிச்சம் சேர்ந்த குடிநீர் குடிக்க 
பிரத்த சுரம் நீங்கும் . 


17 . அரத்தை , அதிமதுரம் , சதகுப்பை , நரிப்பயறுவேர் , 
முத்தம் , சீரகம் , வெட்டிவேர் சேர்ந்த குடிநீர் குடிக்க பித்தசுரம் நீங்கும் . 


18 . பாசிப்பயறு , சீந்தில் , சடாமாஞ்சி , முத்தம் , பேராமுட்டி , 
அதிமதுரம் , சீரகம் சேர்ந்த குடிநீர் குடிக்க பித்தசுரம் நீங்கும் . 


சிலேத்தும சுரத்துக்குக் கியாழம் 


19 . ஆடாதோடை பீர்க்கு , ஆற்முள்ளி , கறிமுள்ளி , முட்கா வேளை வேர் 
செம்முள்ளி ஆகியவற்றை சேர்த்து செய்த குடிநீர் கொடுக்க சிலேத்தும் 
சுரம் நீங்கும் . 


20 . ஆடாதோடையிலை ஈர்க்கு , கடுகுரோகிணி , கண்டங்காரி, வசம்பு , 
பிரண்டை , சுக்கு சேர்ந்த குடிநீரில் தேனும் , திப்பிலித்து ரும் சேர்த்துக் குடிக்க 
சிலேத்தும சுரம் நீங்கும் . 


21 . 

ச துவளை , கண்டங்காரி , முள்ளி , செம்முள்ளி வேர் , சேர்ந்த 
குடிநீரில் , திப்பிலித்தூள் சேர்த்து குடிக்க சிலேத்தும சுரம் நீங்கும் . 


22 . 


சுக்கு , முள்ளி , கண்டங்கத்திரி , ஆடாதோடையீர்க்கு , 


கடுகுரோகணி , மரமஞ்சள் , திரிபலை , பேய்ப்புடல் , காட்டாமணக்கு 
வேர் சேர்த்து செய்த குடிநீரால் சிலேத்தும் சுரம் நீங்கும் . 


23 . ஓமம் , வசமீபு , சுக்கு , கண்டங்கத்திரி வேர் . பெருங் 
குமிழ் வேர் , நற்சங்கன் , கையாந்தகரை சேர்ந்த குடிநீரால் , 
சிலேத்தும சுரம் நீங்கும் . 


வாத பித்த சுரத்துக்கு 


24 . ஆமணக்கு வேர் , சீந்தில் , தழுதாழை , கத்தன் குதம்பை , 
முதீதமீ , பாற்சொற்றி சேர்ந்த குடிநீரால் வாத பித்த சுரம் நீங்கும் . 


வாத சிலேத்தும சுரத்துக்கு 


25 . 


திரிபலை , கடுகுரோகினி , வேப்பீர்க்கு , சுக்கு , சீந்தில் , 
பேய்ப்புடல் இவைகள் சேர்ந்த குடிநீர் அருந்த வாத சிலேத்தும் 
சுரம் நீங்கும் . 


பித்த சிலேத்தும சுரத்துக்கு 
26 . விலாம் பிச்சம் , கொத்தமல்லி , இஞ்சி , கண்டங்கத்தரி , 
திரிபலை , பாற்சொற்றி , செந்தொட்டி , சேர்த்து காய்ச்சிய 
குடிநீரால் பித்த சிலேத்துமக சுரம் நீங்கும் . 


தொந்த சுரத்துக்கு 


27 . கத்தன் குதம்பை , சுக்கு , கடுக்காய் , சீந்தில் , முத்தம் , 
நிலவேம்பு , பாற்சொற்றி , பேராமுட்டி இவை கள் சேர்ந்த குடிநீர் 
குடிக்க தொந்தசுரம் நீங்கும் . 


சன்னி பாத சுரத்துக்கு 


28,29 . ஆடாதோடை , சீந்தில் , நில வேம்பு , பற்பாடகம் , தேசாவரம் , 
இஞ்சி , காஞ்சொறி வேர் , சிற்றாமுட்டி ஆகியவற்றை பொடியாக்கி ஒரு 
பலம் எடுத்து குடிநீராக்கிக் குடிக்க சன்னிபாத சுரம் நீங்கும் . 


30 . பெருங் குமிழ் வேர் , சித்திரமூலம் , அரத்தை , அழிஞ்சில்வேர் ,. 
செவ்வியம் , பேராமுட்டி இவைகள் சேர்ந்த குடிநீரால் சன்னி பாதம் 
நீங்கும் . 


தருண சுரம் 


31 . சந்தனம் , விலாமிச்சம் , முத்தம் , சுக்கு , கண்டங்காரி , 
செந்தொட்டி , வேப்பவிதை , சிந்தில் , சுவரொட்டி , கடுகு , பாதிரி 
சேர்ந்த குடிநீரால் தருசுைரம் நீங்கும் . 


புராண சுரத்துக்கு 


32 . 


பேராமுட்டி , திராட்சைக் கொடி , பாற்சொற்றி , சீந்தில் , 
சுக்கு , சீதேவி செங்கழுநீர் சேர்ந்த குடிநீர் புராண சுரத்தை நீக்கும் . 


பூரண சுரத்துக்கு 


33 . 


சுக்கு , மரமஞ்சள் , வசம்பு , ஏலம் , சந்தனம் , கண்டங்கத்திரி 
சமூலம் , அளசி , பேராமுட்டி இவை களால் ஆன குடிநீர்க்கு பூரண சுரம் நீங்கும் . 


அசீரண சுரத்துக்கு 


34 . திரிபலை , வென்சங்கம் வேர் , கொடிவேலி , திரிகடுகு , 
ஓமம் , வசம்பு , திப்பிலி மூலம் சேர்ந்த குடிநீரால் அசீரண சுரம் 
நீங்கும் . 


தாய் சுரத்துக்கு 


சுக்கு , 


35 .. சந்தனம் , கோரைக்கிழங்கு , வெட்டிவேர் , 
விலாம் பிச்சம் , பற்பாடசமீ இவை கள் சேர்ந்தக் குடிநீரால் தாப 
சுரம் நீங்கும் . 


36 . திராட்சைக் கொடி , போச்சு . கடுகுரோகினி , நெய்தல் , 
பற்பாடகம் , சீந்தில் , இவைகள் சேர்ந்த குடிநீரால் , தாகம் , 

தாகம் , புலம்பல் , 
மூர்ச்சை , மெய்மயக்கம் , வெப்பம் நீங்கும் . 


37 . ஆடா தோடை இலை , வில்வ வேர் , கடுகு ரோகினி , 
முள்ளி , நிலவேம்பு , பற்பாடகம் , முதலியன சேர்த்துக் காய்ச்சிய 
குடி நீரில் கற்கண்டு போட்டுக் குடிக்க தாப சுரம் நீங்கும் . 


அல்தி சுரத்துக்கு 


38 . 


பேய்ப்புடல் , பற்பாடகம் , கடுகு ரோகினி முத்தமீ , ஏலம் , 
சீந்தில் , சிறதும் மட்டிவேர் , இவைகள் சேர்ந்த குடிநீரால் அஃதி சுரம் நீங்கும் , 


ரத்த சுரத்துக்கு 


39 . 

வெள்ள றுகு , பேராமுட்டி , இருசி , அசுவ கெந்தி , கொடிவேலி , 
வ சமீபு , நாயுருவி இலை முதலியன சேர்ந்த குடிநீரால் ரத்த சுரம் நீங்கும் . 


தோலைப் பற்றிய சுரத்துக்கு 


40 . 


திரிபலை , கடுகுரோகினி , சுக்கு , மனுபாலை , மருள் கிழங்கு , 


வேலம் , சந்தனம் , சிற்றாமுட்டி , பேராமுட்டி , நாக முட்டி முதலிய வை 


சேர்ந்த குடிநீரால் ரத்தசுரம் நீங்கும் . 


விட , சுரத்துக்கு 


41 . வெளிஞள்ளி , பேய்ப்புடல் , வேப்பீர்க்கு , பற்பாடகம் , 
கொடிவேலி , சுக்கு , பொன்மு சுட்டை இவைகளால் ஆன குடிநீரால் 
தீராத விட சுரம் நீங்கும் . 


42 . செந்தொட்டி , பற்பாடகம் , செவ்வியம் , கொடிவேலி , 
தழுதாழை , நிலவேம்பு சுக்கு முதலியவை சேர்ந்த குடிநீரால் விட , 
சுரம் நீங்கும் . 


விடதம சீத சுரத்துக்கு 


43 . மனுபாலை , துளசி , பெருங்குறிசி , சிற்றாமுட்டி , பேராமுட்டி , 
வேலம் , சந்தனம் , வன்னி , வட்டத் திருப்பி , முதலிய வை கொண்டு செய்த 
குடிநீர்க்கு விஉம சீத சுரம் நீங்கும் . 


தோ சுரத்துக்கு 
கண்டங்காரி , நெய்தல் கிழங்கு , சீந்தில் முதலியவை சேர்ந்த 
குடிநீர் உழக்கு உண்டவுடன் வாத சிலேத்துமத்தால் உண்டான தோட சுரம் 
நீங்கும் . 


45 . வில்வ வேர் , நொச்சி இலை , வெண்சங்கம் வேர் , சுக்கு , 
மிள குவேர் , கொடிவேலி , கத்தன் குதம்பை முதலிய வை சேர்ந்த குடிநீரால் 
தோட சுரம் நீங்கும் . 

. 


46 . எருக்கம் வேர் , சுக்கு , கண்டங்கத்திரி , வசம்பு , சங்கன் , 
செருப்படி வேர் , குமிழ் வேர் , பேராமுட்டி முதலியவை சேர்த்துக் 
காய்ச்சிய குடிநீரால் தோட சுரம் நீங்கும் . 


திரிதோ சுரத்தத்த 


47,48 . முத்தம் , திரிபலை , முள்ளி , கண்டங்கத்திரி , வேப்பம் வித்து , 
கொத்தமல்லி , சீந்தில்கொடி , சுக்கு , புடல் , பற்பாடகம் , வாய் 
விளங்கம் , நெய்தல் , நிலவேம்பு , திப்பிலி மூலம் , கடுகுரோகணி 
முதலியவை சேர்ந்தகுடிநீரில் தேன் சேர்த்சக் குடிக்க திரிதோடம் 
நீங்கும் . 


மாறல் சுரத்துக்கு 


49 . 


அசீரணம் , மாறல் சுரம் , சன்னி பாதம் ஆகியவை நீங்கும் . 


ஒரு மாறல் சுரத்துக்கு 


50 . பேராமுட்டி , இஞ்சி , மபாலை வேர் , நிலவேம்பு , 
திரிபலை , கழ்ப்பாலை வேர் முதலியவை சேர்த்து வைத்து குடிநீர்க்கு 


ஒரு மாறல் சுரம் நீங்கும் . 


இரு மாறல் சுரத்துக்கு 
51 . 

சீந்தில் , முத்தக்காசு , சுக்கு , பேய்ப்புடல் , சிறுதம்மட்டி வேர் , 
பற்பாடகம் முதலியவை சேர்ந்த குடிநீரால் இருமாறல் சுரம் நீங்கும் . 


என்று மாறலுக்கு 


52 . 

திராட்சைக் கொடி , பேராமுட்டி , சகாதேவி , சுக்கு , 
சிறு தம்மட்டி , பறங்கி பட்டை , அளசி ஆகியவை சேர்ந்த குடிநீரால் 
மூன்று மாறல் சுரம் நீங்கும் . 


நாலு மாறல் சுரத்துக்கு 


53 . பேராமுட்டி , வேலம் , சந்தனம் , பேய்ப்புடல் , செவ்வியம் , 
துளசி , சுக்கு , கையாந்தகரைவேர் , மனபாலைவேர் முதலிய வை 
சேர்த்து செய்த குடிநீரால் நாலு மாறல் சுரம் நீங்கும் . 


54,55 . வேப்பீர்க்கு , சிற்றாமுட்டி , பேராமுட்டி , நாசமூட்டி , 
நிலவேம்பு , சுக்கு , நிலப்பனைக்கிழங்கு , கொடிவேலி இவை களைக் 
கொண்டு செய்த குடிநீர் குடிக்க ஒரு மாறல் , இருமாறல் , அன்று 
மாறல் , நாலா மாறல் சுரம் நீங்கும் , 


சீத சுரத்துக்கு 


56 . 


காட்டுத் துளசி , சுக்கு , வேலம் , சந்தனம் , கையாந்தகரை , 


பேராமுட்டி , அவுரிவேர் , இவை களை சமபாகம் கொண்டு செய்த 
குடிநீர் குடிக்க , சீதசுரம் , நாட்பட்ட சுரம் நீங்கும் . 


57 . சுக்கு , வேப்பீர்க்கு , சுட்ட வசமீபு , வேலம் , சந்தனம் , 
பேராமுட்டிவேர் , அரச மரப்பட்டை , இலை களை சமபாகம் கொண்டு 
செய்த குடிநீரால் சீதசுரம் நீங்கும் . 


58 . சுக்கு , நில வேம்பு . சீதேவி செங்கழுநீர் , பாலை வேர்கள் , 
கையாந்தகரைவேர் முதலியவை சேர்ந்த குடிநீரில் தேன் விட்டு அருந்த 
சீதசுரம் நீங்கும் . 


59 . 


சிற்றாமுட்டி , பேராமுட்டி , வேலம் , சந்தனம் , முத்தம் , 
இலந்தை இலை , சகாதேவி , சுக்கு பற்பாடகம் , கழ்பாலை , முதலியவை 
சேர்ந்த குடிநீரால் சீத சுரம் நீங்கும் . 


சாயங்காலம் வருகிற சுரத்துக்கு ( மாலைச் சுரத்துக்கு ) 
60 . நெல்லிமுள்ளி , பேய்ப்புடல் , கடுகுரோகினி , சுக்கு , நிலவேம்பு . 
மருள் கிழங்கு , சிறுதும்முட்டிவேர் , முதலியவை சேர்ந்த குடிநீர் குடிக்க 
மாலையில் வரும் சுரம் நீங்கும் . 


இராத்தி வரும் சுரத்துக்கு ( இரா சுரம் ) 


61 . 


விஉ ணு கிராந்தி , சுக்கு , வேலம் , சந்தனம் , மனபாலை , 
சிற்றமுட்டி , பேராமுட்டி , நாகமூட்டி , கடுகுரோகினி முதலியவை 
சேர்ந்த குடிநீர் கொள்ள இரவில் வரும் சுரம் நீங்கும் . 


62 . 


சுக்கு , குடசப்பாலை , சீதேவி செங்கழுநீர் , சிறு தம்முட்டிவேர் , 
மிளகு , பேராமுட்டி , மனபாலை முதலியவை சேர்ந்த குடிநீரால் இரவில் 
வரும் சுரம் நீங்கும் . 


சர்வ சுரத்துக்கும் 


63 . 

சிற்றா முட்டி , பேரா முட்டி , நாக முட்டி , கடுகுரோகினி , 
திரிபலை , சுக்கு , கத்தன் குதம்பை இவைகள் இரண்டு பங்கு , முத்தம் , 
பாற்சொற்றி ஒரு பங்கு சேர்த்து வைத்த குடிநீர் குடிக்க சர்வ சுரம் 
நீங்கும் . 


64 . 


செவ்வியம் , கொடிவேலி , சீந்தில் , நிலவேம்பு , விஉ னு 
கிராந்தி , இஞ்சி , முட்கா வேளை , முதலியவை சேர்ந்த குடிநீரால் 


சகல சுரமும் போகும் . 


65 . பேராமுட்டி , சீந்தில் , கண்டங்கத்திரி , கத்தன் குதம்பை , 
நில வேம்பு , வேப்பீர்க்கு முதலியவை சேர்ந்த குடிநீரால் சர்வ 
வெப்ப சுரம் நீங்கும் . 


66 . 

சீந்தில் , சங்கம் வேர் , சுக்கு , ஆமணக்கு வேர் , பற்பாடகம் , 
கற்றாழை , முத்தம் , கொடிவேலி , ஆகியவற்றால் செய்த குடிநீரால் 
எல்லாச் சுரமும் நீங்கும் . 


67 . கொன்றைவிதை , கொத்தமல்லி , பேய்ப்புடல் , சிறுகாஞ்சொறிவேர் , 
முத்தம் , சுக்கு . ஆடாதோடையீர்க்கு ஆகியவை சேர்ந்த குடிநீர் குடிக்க 
எல்லா சுரமும் நீங்கும் . 


சந்திக சன்னிக்கு 


68 . 

சிறுகாஞ்சொறி , நொச்சி , மிளகு , வன்னி , பாதிரி , 
பேய்ப்புடல் , சுக்கு முதலியவை சேர்த்துச் செய்த குடிநீர் அருந்த 
சந்திக சன்னி நீங்கும் . 


அந்தக சன்னி 


69 . திப்பிலிமூலம் , நெரிஞ்சிவேர் , செவ்வியம் , சித்திரமுலம் , 
பேய்ப்புடல் , கடுகு , திரிகடுகு முதலியவை சேர்த்துச் செய்த 
குடிநீர் குடிக்க அந்தக சன்னி நீங்கும் . 


ருத்தாங்க சன்வி 


70 . 


வென்சங்கம் வேர் . கொடிவேலி , கருங்காக்கட்டான் , 


மிளகு , சுக்கு ஆகியவற்றைக் கொண்டு செய்த 


குடிநீர் கொடுக்க 


ருத்தாங்க சன்னி தீரும் . 


சித்த விப்பிரம் சன்னி 
71 . நீர்முள்ளிப்பழவிதை , நொச்சிஇலை , கடுகு , வெள்ளைப் பூண்டு . 
திரிபலை முதலியவை சேர்ந்த குடிநீர் குடிக்க சித்த விப்பிரம் சன்னி 
நீங்கும் . 


சீதாங்க சன்னி 


72 . பற்பாடகம் , பேய்ப்புடல் , கண்டுபாரங்கி , மிளகு , திப்பிலி மூலம் , 
செவ்வியம் , வன்னி , திரிகடுகு முதலியவை சேர்ந்த குடிநீரால் சீதாங்க 


சன்னி போகும் . 


தாந்திரிக சன்னி 
73 . வெட்டிவேர் . சுக்கு , திப்பிலி , திப்பிலிமூலம் , செவிலியம் 
சித்திர மூலம் , மிளகு முதலியவை சேர்த்து வைத்த குடிநீரில் ஒட்டடைத்துள் , 
மாடையிடை சேர்த்துத் தர தாந்திரிக சன்னி நீங்கும் . 


கண்ட குச்ச சன்னி ( குண்டகுப்ச சன்னி ) 


74 . 


பாதிரிவேர் , வில்வவேர் , பற்பாடகம் , பேய்ப்புடல் , பெருங்குமிழ் - 
வேர் , சுக்கு , கண்டங்கத்திரி , செவ்வியம் முதலியவை சேர்ந்த குடிநீர்க்கு 
கண்டகுப்ச சன்னி நீங்கும் . 


கர்னிகச் சன்னி 


75 . திப்பிலி வேர் , எருக்கம் வேர் , கண்டங்கத்திரி , மனுபாலை , 
திரிகடுகு , சிற்றாமுட்டி , பேராமுட்டி , நாகமுட்டி சேர்ந்த குடிநீர் 
குடிக்கக் கர்னிகச் சன்னி நீங்கும் . 


புக்ன நேத்திர சன்னி 
76 . நொச்சி இலை , முத்தமீ , எருக்கம் வேர் , சுக்கு , பச்சை , 
நெருஞ்சி வேர் , பற்பாடகம் , திப்பிலி லேய் முதலியவை சேர்ந்த 
குடிநீர் குடிக்க புக்ன நேத்திர சன்னி நீங்கும் . 


இரத்தட்டி சன்வி ( இரக்தீட்டிவி சன்னி ) 
77 . எருக்கம் வேர் , சுக்கு , பாதிரிவேர் , திரிபலை , பேய்ப்புடல் 
முதலிய வை சேர்ந்த குடிநீர் அருந்த இரக்தீட்டிவி சன்னி நீங்கும் . 


பிரலாப சன்னி 


78 . திப்பிலி மூலம் , சீந்தில் , சுக்கு , பேய்ப்புடல் , வன்னி , 
குமரிவேர் , அழிஞ்சில் , மரமஞ்சளி முதலிய வை சேர்ந்த குடிநீரால் 
பிரலாபசன்னி நீங்கும் . 


சிகுவா சன்னி 


79 .. வெள்ளை , கருங்காகீட்டால் , சிற்றாமுட்டி , பேராமுட்டி , 
நா மூட்டி , செவ்வியம் , திப்பிலிவேர் , வன்னி , காரை , முதலிய வை 
சேர்ந்த குடிநீரில் திப்பிலித்சள் வேர் எவி குடிக்க சிவாச் சன்வி 
நீங்கும் . 


அபிநியாச சன்னி 


80 . 

சிற்றாமுட்டி , பேராமுட்டி , நாகமுட்டி , வெள்ளை , கருங் 
காக்கட்டான் , நீர்முள்ளி , செமீமுள்ளி , வன்னி , திப்பிலி வேர் , திரிபலை , 
சுக்கு , வசம்பு , செவ்வியம் , சேர்ந்த குடிநீரால் அபிநியாச சன்னி நீங்கும் . 


சர்வ சன்னிக்கும் 


81 . ஓமம் , நிலவேம்பு , பேய்ப்புடல் , திப்பிலி , தழுதாழை வேர் , 
பற்பாடகம் முதலியவை சேர்ந்த குடிநீர் குடிக்க சர்வ சன்னி நீங்கும் . 


திசமூல கியாழம் ( தசமூல கியாழம் ) 


82 . முட்டி , தழுதாழை , நீர்முள்ளி , கண்டங்கத்திரி , பாதிரிவேர் , 
காட்டாமணக்குவேர் , வில்வம் , கத்தன் குதம்பை , சிறுகுமிழ் , பெருகுமிழ் , 
முதலிய வை சேர்ந்த குடிநீரால் சன்னி நீங்கும் . 


பத்தல கியாழம் 


83 . 


வில்வ வேர் , தழுதாழைவேர் , பாதிரிவேர் , குமிழீவேர் , 


காட்டாமணக்குவேர் முதலிய பஞ்ச மூலமான இதனுடன் சுக்கும் சேர்த்து 


குடிநீரிட்டருந்த சன்னி நீங்கும் . 


உஉ ட வ கியாழம் 


84 . 


நீர்முள்ளி , கண்டங்கத்திரிவேர் , சிற்றாமுட்டி , பேராமுட்டி , 


நாகமூட்டி , வில்வ வேர் , கத்தன் குதமீபை , இல் அஉட மலத்தைக் குடிநீர் 
வைத்தருந்த , சன்னி நீங்கும் . 


உஉடோ தலம் 


85 , 86. வெள்ளை காக்கணம் , கருங்காக்கணமீ , தழுதாழை , சிற்றாமுட்டி , 
பேராமுட்டி , நாசமூட்டி , கண்டங்கத்திரி , நீர்முள்ளி , நொச்சி முருங்கை 
குமிழ் , கத்தன் குதம்பை , வில்வம் , மனுபாலை , மிளகு , பாதிரி முதலிய 


பதினெட்டு மூலிகைகள் சேர்ந்த குடிநீர் குடிக்க சன்னி நீங்கும் . 


பஞ்ச கோல சியாழம் 


151 


87 . 


திப்பிலி முலம் , செவ்வியம் , சித்திரமூலம் , திப்பிலி , சுக்கு 


முதலிய பக்கோலத்தை குடிநீரிட்டு குடிக்க சன்னி சுரம் நீங்கும் . 


வாந்தி விக்கலுக்கு 


88 . அதிமதுரம் , கொத்தமல்லி , வில்வம் , ஏலம் , விலாமீ பிச்சம் , 
மனுபாலை , ஏழும் சேர்ந்த குடிநீர் குடிக்க வாந்தி , விக்கல் தீரும் . 


89 . இலவங்கத் தோல் , அரத்தை , ஏலம் , மனபாலை , விலாய் பிச்சம் , 
மதுரம் , வில்வம் , இவை களை சம அளவாகக் கொண்டு செய்த குடிநீரால் , 
வாந்தி , விக்கல் போகும் . 


தாகம் வாந்தி விக்கலுக்கு 


90 . மருக்கொழுந்து , சீரகம் , கோட்டம் , மதுபாலை வேர் , 
அதிமதுரம் , வெட்டிவேர் , கொத்தமல்லி முதலியவை சேர்ந்த குடிநீர் 


குடிக்க , தாகம் , வாந்தி , விக்கல் போகும் . 


உந்தர தாகத்துக்கு 


91 . 

கோட்டம் , அதிமதுரம் , விலாம் பிச்சம் , வெட்டிவேர் , 
கொத்தமல்லி , சீரகம் , சோம்பு , சதாபிவிரை , முதலிய வை சேர்ந்த 
குடிநீர்க்கு அந்தர தாகம் நீங்கும் . 


92 . 


பாதிரிப்பு , அதிமதுரம் , தாமரைவளையம் , நெல்லிப் பருப்பு , 
சீரகம் , கோட்டம் , விலாமீ பிச்சம் , முதலியவை சேர்ந்த குடிநீர்க்கு 
அந்தர தாகம் நீங்கும் . 


150 
93 . 

ஆல் , 

இச்சி , நாவல் , அரசு , ஆத்தி இவை களின் தோலடன் , 
சீரகம் , அதிமதுரம் , சேர்த்து செய்த குடிநீரால் அந்தர தாகம் போகும் . 


தலைக்கு 


94 . வெண்சங்கிலை , மிளகு , மான்கொமீபு , காயம் , வெள்ளுள்ளி , 
சுக்கு முதலியவை களை சம அளவாகக் கொண்டு செய்த குடிநீரால் 


சூலை போலி . 


95 . கருணைக் கிழங்கு , வசம்பு , சுக்கு , வெள்ளைப் பூண்டு , 
முருங்கைத் தோல் , திப்பிலி முலம் , வன்னி , வட்டத் திருப்பி , இவை 
எட்டும் சேர்த்து வைத்த குடிநீர் குடிக்க தலை போகும் , 


96 . பேராமுட்டி , சிற்றாமுட்டி , நன்னாளி , மாவல்லிக் கிழங்கு , 
சமுத்திராப்பழம் , அதிமதுரம் , சுக்கு , மஞ்சிட்டி , வெட்டிவேர் , திப்பிலி , 
முத்தம் , செமீ புளிச்சை , விலாம் பிச்சம் , தேன் சேர்த்து செய்த 
குடிநீரால் , சூலை , வெப்பு நீங்கும் . 


அரையில் சுரத்துக்கு 


97 . சிற்றாமுட்டி , பேராமுட்டி , சீந்தில் , சுக்கு , திப்பிலி , 
நிலவேம்பு . இவற்றால் வைத்த குடிநீர் குடிக்க அரையில் வரும் 
சுரம் நீங்கும் . 


உர்ச்சைக்கு 


98 .. நெருஞ்சி , அசுவ கெந்தி , நரிப்பயற்றம் வேர் , சுக்கு , 
சதாவேரிக்கிழங்கு , சீரகம் முதலிய வை சேர்ந்து காய்ச்சிய குடிநீர் 
குடிக்க சர்ச்சை நீங்கும் . 


153 


மந்தக் கிராலி , ஆம வலிக்கு 


99 . சுக்கு , முத்தக்காசு , அதிவிடயம் , சீந்தில் முதலியவை சேர்த்து 
செய்த குடிநீரால் மந்தக் கிராணி , ஆமவலி முதலியவை நீங்கும் . 


100 . சீந்தில் , அதவிடையம் , முத்தம் , இஞ்சி இவை சேர்த்துக் 
காய்ச்சிய குடிநீர் குடிக்க , ருசியின்மை , மந்தக் கிறானி , ஐந்து நாளில் 
நீங்கும் . 


அசீரன . மந்த சுவாச காசத்துக்கு 


101 . கண்டங்கத்திரி , சீந்தில் , சுக்கு இவை சேர்ந்த குடிநீரில் 
கனத்தை அரைத்து , கலந்து குடிக்க அசீர ,ை மந்த சுவாச காசம் 
தீரும் . 


அசீரடைவலிக்கு 


102 . வறுத்த கழற்ச்சிப் பருப்பு , மாவிலிங்கம் , முள்ளி , சுக்கு 
இவைகளை வெந்நீரில் அரைத்துக் கொள்ள அசீரணத்துடன் கடிய வயிற்று 
வலி நீங்கும் . 


தீபனத்துக்கு 


103 . ஓமமீ , கொடிவேலி , சுக்கு , இந்தப்பு . நொச்சிக் 
கொழுந்து இவை களை அரைத்து மோரில் கலந்து காய்ச்சி குடிக்க 
மந்தம் நீங்கும் . 


பூச்சிக்கு 
104 . முத்தம் , எலிச்செவி , முள்முருங்கை , திரிபலை ஆகியவை 
சேர்ந்த குடிநீரில் , வாய் விளங்கத்சள் சேர்த்து குடிக்க வயிற்றிவள்ள 
பூச்சி நீங்கும் . 


15 


வாத வாய்வுக்கு 


105 . ஆடாதோடை வேர் , சீந்தில் வேர் , சேர்த்து வைத்த 
குடிநீரோடு , விளக்கெண்ணெய் சேர்த்து குடிக்க உடலெல்லாம் வலிக்கும் 
வாத வாயு நீங்கும் . 


சருவாங்க வாதத்துக்கும் 


106 107. முள்ளி , கண்டங்கத்திரி , கொமட்டி மாதுளை , வில்வம் , 
சிற்றாமணக்கு வேர் களுடன் , திரிகடுகு சேர்த்து வைத்த குடிநீரில் 
எவட்சாரம் , இந்தப்பு முதலியவை தூவி , ஏழு நாள் குடிக்க 


சருவாங்க வாதம் போகும் . 


பாண்டு வீக்கத்துக்கு 


108 . சீந்தில் , சாரணைவேர் , மரமஞ்சள் முதலியவை சேர்த்து 
வைத்த குடிநீரில் குங்குலிய தீசள் போட்டுக் குடிக்க பாண்டு , வீக்கம் 


போகும் . 


109 . சாரணைவேர் , வெள்ளறுகு , கொன்றை வேர் , சுக்கு , 
கரிசாலை , பிரமி , வன்னி இவை சேர்ந்த குடிநீர் குடிக்க வீக்கம் 


போகும் . 


110 . வெஸ்சாரணை , சுக்கு , சதரக் கள்ளி வேர் , வெண்சங்கிலை , 
கடுக்காய் , வன்னி இவற்றுடன் படித்திரம் சேர்த்து வைத்த குடிநீர் 
குடிக்க பாண்டு வீக்கம் தீரும் . 


111 .. பிரமி , திரிபலை , கிட்டத்துள், வன்னி , சுக்கு , சாரலை வேரி 
சமன் எடை எடுத்து , பசுவின் முத்திரம் சேர்த்து வைத்த குடிநீரால் 
பாண்டு , சோபை போகும் . 


155 


112 . செய்முள்ளி , நீர்முள்ளி , சாரணைவேர் , பிரமி , சுக்கு , 
கடுக்காய் , அரசம் பட்டை இவைகளை வெள்ளாட்டு முத்திரத்தில் 
சேர்த்து குடிநீரிட்டு அருந்த பாண்டு , சோகை நீங்கும் . 


சுரம் , பாண்டு , சோபைக்கு 


113 . அரசம்பட்டை , பழைய கிட்டத்துள் , சுக்கு , சாரணை , ஓமம் , 
வில்வம் , பெருங் குமிழ் , ஆனை நெருஞ்சில் , முன்னை , சிறுமல்லிகை , சிறுவழுதுளை , 
கத்திரி , பாதிரி , பெருவாகை , தழுதாழை இவை களுடன் வெள்ளாட்டு 
முத்திரம் சேர்த்து செய்த குடிநீர் அருந்த சோபை , சுரம் , பாண்டு 
நீங்கும் . 


அதிசாரத்துக்கு 
114 . பெருமரப்பட்டை , சுக்கு , முத்தம் , வில்வம் , மாதளை , 
அதிவிடையம் இவைகள் சேர்ந்து செய்த குடிநீரால் அதிசாரம் போகும் . 


115 . பொன்மு சுட்டை , கொத்தமல்லி , சுக்கு , பற்பாடகம் , 
விலாமீ பிச்சம் , வெட்டிவேர் , சீந்தில் , நிலவேம்பு , செந்தொட்டி 
இவை களைச் சேர்த்துப் போட்ட குடிநீர் குடிக்க அதிசாரம் நீங்கும் . 


116 . அதிவிடையம் , முத்தம் , ஓமம் , சுக்கு , குடசப்பாலை 
தோல் , பெருமரப்பட்டைத்தோல் சேர்ந்த குடிநீர் கொள்ள 


அதிசாரம் நீங்கும் . 


117 . அதிவிடையம் , சுக்கு , சீந்தில் , முத்தம் , குடசப்பாலை , 
நில வேம்பு . இவைகள் சேர்ந்த குடிநீர் குடிக்க அதிசாரம் போகும் . 


118 .. மாதளைவேர் , அதிவிடையம் , ஓமம் , குடசப்பாலை , முத்தம் , 
சுக்கு சேர்ந்த குடிநீர் குடிக்க இரத்தக் கழிச்சல் நீங்கும் . 


119 . மஞ்சல் , அதில் சரமீ , குடசப்பாலைத்தோல் , மரம சேள் , 
ஆடாதோடையீர்க்கு சேர்த்து செய்த குடிநீர் கொள்ள அதிசாரம் போகும் . 


குடிநீரில் 


120 . வில்வப்பழம் , வெட்டிவேர் , அத்திமலர் , யானைத் திப்பிலி , 
புங்குத்தோல் , நெல்பொறி இவை கள் சேர்த்து செய்த 
தேன் கட்டிக் கொடுக்க குழந்தைகள் , பெரியோர்களுக்கான அதிசாரம் 
நீங்கும் . 


121 . நன்னாரி , பொன்மு சுட்டை , சுக்கு , முத்தம் , சீந்தில் 
இவைகளை சேர்த்து வைத்த குடிநீர் கொள்ள அதிசாரம் போகும் . 


பால அதிசாரத்துக்கு 


122 . காட்டாத்திப்பூ , கருங்காலி வேர்ப்பட்டை , யானைத் திப்பிலி , 
வில்வவேர் முதலியவை சேர்த்து வைத்த குடிநீரில் தேன் விட்டுக் கொடுக்க 
பால அதிசாரம் போகும் . 


அதிசார வீக்கத்துக்கு 


123 . சுக்கு , கொடிவேலி , முத்தமி , செமீ புளிச்சை , சிறுதேக்கு , 
சாரணைவேர் , திப்பிலி மூலம் சேர்ந்த குடிநீர்க்கு வயிற்று நோய் , 
வீக்கம் , அதிகாரம் போகும் . 


124 . சுக்கு , குடசப்பாலை தோல் , சீந்தில் , நிலவேம்பு , அதிவிடையம் , 
முத்தம் இவை களை சமமாகக் கொண்டு செய்த குடிநீரால் அதிசாரம் போகும் . 


125 . மாம் பட்டை , சுக்கு , முத்தம் , மாதளை பிஞ்சு , வில்வ பழவற்றல் , 
நிலவேம்பு , பெருமரத்தோல் முதலியவை சேர்ந்த குடிநீரால் அதிசாரம் 


போகும் . 


1571 


126 . வில்வப்பழ வற்றல் , மாதளை பிஞ்சு , குடசப்பாலை தீதோல் , 
சுக்கு , மாங்கொட்டைப் பருப்பு , பெருமரத்தோல் முதலிய வை சேர்ந்து 
செய்த குடிநீர்க்கு அதிசாரம் போகும் . 


127 .. காட்டாத்திப் பூ . முத்தம் , மாதளைபிஞ்சு , பெருமரப்பட்டைத் 
தோல் , வில்வப்பழவற்றல் , குடசப்பாலைத்தோல் , சேர்ந்த குடிநீர் 
குடிக்க அதிசாரம் நீங்கும் . 


128 . சுக்கு , மாதளைப் பிஞ்சு , சாதிக்காய் , குடசத்தோல் , 
முள்ளிலவப்பிசின் முதலியவை சேர்ந்த குடிநீர் குடிக்க அதிசாரம் நீங்கும் . 


129 . அதிவிடையம் , குடசத்தோல் , சீந்தில் , சுக்கு , காட்டாத்திப் பூ . 
கடப்பந்தோல் , சாதிப்பத்திரி முதலியன சேர்ந்த குடிநீர்க்கு அதிசாரம் 
போகும் . 


தோஉகாதி சாரத்துக்கு 


130 . சீந்தில் , கழற் சிப்பருப்பு , சீரகம் , இஞ்சி , முத்தம் , நிலவேம்பு , 
அதிவிடையம் , வில்வக் கலி வற்றல் , குடசப்பாலை முதலியவை சேர்ந்து செய்த 
குடிநீர்க்கு தோடாதி சாரமீ போகும் . 


131 . கஞ்சா விதை , வில்வவேர் , அதிவிடையம் , சுக்கு , ஏலம் , 
நில வேம்பு , சீந்தில் , வில்வ பழ வற்றல் , லவங்கப் பத்திரி , இவற்றால் 
ஆன குடிநீர்க்கு அதிசாரம் போகும் . 


132 . கந்தன் குதம்பை , குடசப்பாலைத் தோல் , சீந்தில் 
முத்தம் , நிலவேம்பு , சுக்கு , அதிவிடையம் , வில்வப் பிஞ்சு , கசோ விதை , 
முதலியவை சேர்ந்த குடிநீரால் தோடாதி சாரம் போகும் . 


133 . பெருமரப்பட்டைத்தோல் , சுக்கு , முத்தம் , குடசப்பாலை , 
மாதளம்பூ . அதிவிடையம் , காட்டாத்திப் பூ . முதலியவை சேர்ந்த 
குடிநீர் கொள்ள அதிசாரம் நீங்கும் . 


134 . மாதளைப் பிஞ்சு , சுக்கு , அதிவிடையம் , சீந்தில் , முத்தம் , 
வில்வப்பழவற்றல் , சடாமாட்சி , பெருமரத்தோல் சேர்ந்த குடிநீர் 
குடிக்க அதிசாரம் நீங்கும் . 


135,136 . முருங்கைத் தோல் , வெள்ளைப்பூண்டு , சுக்கு , ஓமம் , 
கருஞ்சீரகம் , சம அளவாகக் கொண்டு காய்ச்சி நான்கில் ஒரு 
பாகமாகச் செய்து , இறுத்து இதில் இந்துப்பு , குடசப்பாலை , சுக்கு , 
அதிவிடையமீ இவை களை சமமாகப் போட்டு மறுபடியும் காய்ச்சிய 
குடிநீர் அருந்த அதிசாரமும் , அதிசாரத்தால் எழுந்த சூலையும் போகும் . 


இரத்த பித்தத்துக்கு 


137 . முத்தம் , விலாம் பிச்சை , முங்கில் இலை , வெட்டிவேர் , 
மாதளைப் பிஞ்சு , சுக்கு , நன்னாரி இவை சேர்ந்த குடிநீர்குடிக்க 


இரத்த பித்தம் நீங்கும் . 


பத்திர கிரீச்சத்துக்கு 


138 . கொன்றை பழம் , கடுக்காய் , நொச்சிவேர் , சிறுபினை 
ஆடாதோடையிலை முதலியவை சேர்ந்த குடிநீரில் தேன் விட்டுக் குடிக்க 


முத்திர கிரீச்சம் போகும் . 


சிலேட்டும் பிரமேகத்துக்கு 
139 . திரிபலை , பேய்த்தம் மட்டி , செமீ புளிச்சை , முத்தக்காசு , 
சேர்நீத குடிநீரில் மஞ்சிட்டி பொடி தூவி , தேன்விட்டு குடிக்க , 
சிலேட்டும பிரமேகம் நீங்கும் . 


இருபது மேகத்துக்கும் 


ஏலம் , 


140 . 

லவங்கம் , பாதிரி , முத்தம் , விலாம் பிச்சம் வேர் , 
சந்தனம் , முந்திரி , வெட்டிவேர் முதலியன கட்டி , குடிநீர் வைத்து குடிக்க 
இருபது மேகங்களும் போகும் . 


சகல ரோகத்துக்கும் 


141 . கோட்டம் , அரத்தை , கொடிவேலி , செவ்வியம் , திப்பிலி- 
அலம் , நெருஞ்சில் , சுக்கு , அசுவ கெந்தி , நரிப்பயற்றின் வேர் முதலியன 
சேர்ந்த குடிநீர்க்கு சகல நோய்களும் நீங்கும் . 


142 . ஆற்றமுள்ளி , செம்முள்ளி , நெருஞ்சில் வேர் , சுக்கு , மலபாலை , 
திரிபலை , சதகுப்பை முதலியவை சேர்ந்து செய்த குடிநீர்க்கு , சகல 
நோயும் போகும் . 


160 


( வேறு ) 


கிளிஞ்சினில் உள்ளிருக்கும் சதை ஒரு குறுவி , வெள்ளைப் பூண்டு , 
நான்கு படியுடன் 2 மரக்கால் நீர்விட்டு , நான்கில் ஒரு பங்காக 
காய்ச்சி இறுத்து , இதனுடன் பசு நெய் குறுவி , பசுவின் பால் பதக்கு , 
சதுரக்கள்ளிப் பால் இரண்டு படி , புளியற ணைக் கிழங்கு நீர் குறுவி 
சேர்த்து , மேலும் , இந்துப்பு , திரிகடுகு , திப்பிலி , திப்பிலி லம் , 
செவ்வியம் , சீரகம் , வகைக்குப் பலமாகவும் , சித்திரா லம் , 
சிறுநாகப்பூ , ஏலம் , கோட்டம் , லவங்கப்பத்திரி , யானைத் திப்பிலி , 
அதிமதுரம் , பெருங்காயம் , புளையறணைக்கிழங்கு , திரிபலை , எவட்சாரம் 

வை வகைக்கு இரண்டு பலமாக எடுத்துப் பொடி செய்து , மேற்படி 
நெய்யிலிட்டு எரித்துச் சரியான பதத்தில் வடித்து எடுக்க , சுத்தி 


நெய் கிடைக்கும் . 


தீரும் நோய் : சுத்தி நெய்யை உண்டிட , மாமுத்திரக் கிரீச்சம் , 
பித்தப்பாண்டு , விட பாகம் , கை , கால் வீக்கம் , சயம் , பித்தசுரம் , 
பெருவயறு முதலியன நீங்கும் . 


வறனாதி குக்கும் நெய் 


முன்னை , கொடிவேலி , முக்குறட்டை , சிற்றாமுட்டி , காட்டு 
முருங்கை , மாவிலிங்கம் , நன்னாரி , சித்தமல்லி , புங்கு , சிறுகுறிஞ்சி , 
நொச்சி , கண்டங்கத்திரி , இம்பூறல் வேர் , சாரணை , விழுதி , 
தழுதாழை , சீந்தில் தண்டு , சடைச்சி , முருங்கை , வேலந்தோல் 
பேய்ப்புடல் , வேப்பந்தோல் , பேரமல்லி , வண்ணக்குறிஞ்சி , வெலினககு 


1611 


9 


பாதிரிவேர் , ஈசுவரமுலி , சிறு குறட்டைக்கிழங்கு , செம்முள்ளி சமூலம் , ஏலம் 
கொடிவேலி , ஆடாதோடை , இவைகள் வகைக்கு முன்றுபலம் எடுத்து , நீர் 
தூ வியுடன் சேர்த்து , மேலும் பசுவின் நெய் , நான்கு நாழி சேர்த்து , 
இதில் கற்கமாக அதிவிடையம் , கிராமீபு . சிறுதேக்கு , கடுக்காய் , 
அரத்தை , சீரகம் , கார்போகிஅரிசி , சித்திறலம் , செவ்வியம் , 
சதகுப்பை , சாதிக்காய் , தான்றிக்காய் , கச்சோலம் , கல்வப்பு , 
கோட்டம் , இந்துப்பு , தேவதாரு , எவட்சாரம் , வெட்பாலை அரிசி , 
கொத்தமல்லி சீரகம் , மஞ்சட்டி சீன க்காரம் , கடுகுரோகிணி , 
விளா அரிசி , திரிகடுகு , யானை த்திப்பிலி , பெருங்குரும்பை , இவை களை 
வகைக்கு ஒன்று கழஞ்சு , குக்குலு முன்றுபலம் சேர்த்து ஆவின் பால் 
குறுணியில் சிறிது விட்டு அரைத்து , மேற் சொன்ன நெய்யுடன் 
சேர்த்து , எரித்து , பதத்தில் வடிக்க வறளாதி குக்கும் நெய் கிடைக்கும் . 


தீரும் நோய்கள் : 

இந்நெய்யை அருந்தி வர , மிகுந்த கபமீ , மண்டைக் 
கிராந்தி , கண்டமாலை , பவுத்திரங்கள் , தொண்டையில் ஏற்படும் கட்டி , 
விஉ க்கடி , மூலநோய் , செவிக்கள்ளன் , அழிகிரந்தி , கன்னக்கிரந்தி , 
மற்ற புக்களும் தீரும் . 


கடுக்காய் நெய் 


கடுக்காய் சாறு , கடுகு ரோகிணி , திரிகடுகு , இந்துப்பு , 
சுத்தி செய்த மண்ரேத்தள் , காந்தபற்பம் , இவை வகைக்கு அரைபலம் , 
சீரகம் , சோம்பு , இரண்டு பலம் , கோட்டம் , சாதிக்காய் , ஏலம் , 
திரிபலை , சதகுப்பை வகைக்கு ஒரு பலம் , சுத்தி செய்த நோவாளம் 


162 
15 பலம் , அரப்பொடி 9 பலம் இவை களுடன் காக்கம் கையாந்தகரை ,, 
படிகாரம் , பிரமி , கீழ்க்காய் நெல்லி , ஊசிமல்லி , து அவளை , ஏலம் , 
பொடுதலை , கற்றாழை , தைவேளை , இவை களை எல்லாம் இடித்துப் 
பிழிந்த சாறு வகைக்கு நாழி , நெய் நாழிவிட்டு காய்ச்சி வடித்தெடுக்க , 
கடுக்காய் நெய் கிடைக்கும் . 


தீரும் நோய்கள் : 

இந்நெய்யை உண்ண , காமாலை , விடபாகம் , 
பித்த பாண்டு , ஈளை , காசம் , சோபை , குறிவக்கம் முதலிய 
அன்பங்களைத் தரும் நோய்கள் தீரும் . 


பூசனிக்காய் நெய் 


பூசணிக்காய் சாறு , மு சுமுசுக்கை , தாமரைவளையம் , சதாவேரி , 
கரும்பு , ஓரிலைத்தாமரை , இவை களின் சாறு , நெய் , பால் வகைக்கு 
குறுனி சேர்த்து , இதில் கற்கமாக , சிறுதேக்கு , சுக்கு , இலுப்பைப்ப , 
அரத்தை , சந்தனம் , நன்னாரி , செண்பகப்பூ , சீரகம் , 

சீரகம் , கடுக்காய் 
லவங்கம் , சிறு நாகப்பூ , ஏலம் , கொத்தமல்லி , வெட்டிவேர் , 
சாதிக்காய் , விலாமீபசச்சம் , அதிமதுரவேர் , தாமரைப்பூ தாது , 
கொட்டிக் கிழங்கு , சாத்திரவேதி , வெட்பாலை அரிசி , சீந்தில் கிழங்கு , 
முந்திரி , கோட்டம் , போச்சு , குங்குமப்பூ , கடுகுரோகிணி , சீரகம் , 
நவட்சாரம் , மஞ்சிட்டி , இவை களை வகைக்கு மூன்று கழஞ்சு வீதம் 
எடுத்து , முறையாக அரைத்து மேற்படி நெய்யுடன் சேர்த்து காய்ச்சி 
இறுத்த எடுக்கும் நெய் பூசணிக்காய் நெய் ஆகும் . 


16 . 


தீரும் நோய்கள் : இந்நெய்யை சர்க்கரையுடன் சேர்த்து உள்ள பித்தம் , 
தாது நட்டம் , உடல் இளைப்பு , ரத்தமேகம் நீங்கும் . 


இலந்தை நெய் 


இலந்தையிலையைப் பிழிந்தெடுத்த சார் 12 நாழியை நான் கில் 
ஒரு பாகமாகக் காய்ச்சி எடுத்து , இதனுடன் தயிர் 4 படி , புளியாரை 
சாறு , நெய் வகைக்கு இரண்டுபடி சேர்த்ச , கற்கமாக , இந்தப்பு , அகத்திப்பூ . 
அதிவிடையம் , ஓமம் , சிறமுலம் , திரிகடுகு , இலவம் , பிசின் , வகைக்கு 
கழஞ்சாகச் சேர்த்து , காய்ச்சி , பதத்தில் வடிக்கும் நெய் இலந்தை நெய் 


ஆகும் . 


தீரும் நோய்கள் : இந்நெய்யை உண்டிட பெண்களுக்கு புறப்புறுப்பில் ஏற்படும் 
ரத்தப்போக்கு நீங்கும் . 


கண்டங்காரி கிருதம் 


ஆற்றமுள்ளிவேர் , ஆடாதோடை , கீழாநெல்லி , செவ்வியம் , 


வகைக்கு 5 பலம் , தூதுவளை 12 பலம் , நெருஞ்சி பேலம் , சிறுதேக்கு 


31 / 8 பலம் , தேவதாரு , பொன் முசுட்டை , கொடிவேலி , திப்பிலிவேர் , 
நாய்வேளை , வகைக்கு 5 பலம் , இவை கட்கு நாலு பங்கு நீர் விட்டு , 
நான்கில் ஒரு பாகமாகக் குடிநீர் செய்து , இக்குடிநீருடன் , நான் கில் 
ஒரு பாகமாக நெய் சேர்க்க வேண்டும் . பிரமி , காக்கணம் , கரிசாலை , 
இலைச்சாறு இவை களை , நெய்க்கு இரண்டு விட்டு , கற்கமாக து அவளை , 


கண்டங்கத்திரிவேர் தோல் , கற்கடக சிக்கி இவை களை நெய்யுடன் கரைத்து , 


16 . 
கோட்டம் , சிறு அவரை விதை , ஏழிலம் பாலை , இவற்றை வகைக்கு 
முன்று கழஞ்சாகக் கொண்டு சூரணம் செய்து , நெய்யில் தூவ வேண்டும் . 


தீரும் நோய்கள் : கண்டங்காளி கிருதத்தை உண்டு வர வீக்கம் , குன்மம் , 
வயாதல் , பீலிகை , முலம் , சயம் , சுவாச காசம் மற்றும் இதய 
நோய் நீங்கும் . 


புளியாரைக் கிருதம் 


புளியாரை நீர் ஒரு நாழி , பசுநெம் ஒரு தாழி இவற்டைல் 
கற்கமாக மரமஞ்சள் , செவ்வியம் , அகத்திப்பு , மஞ்சள் , அதிவிடையம் , 
சுக்கு , வில்வப் பிஞ்சு , லவங்கத் தோல் , வெட்டிவேர் , சந்தனம் , 
வெள்ளிலோத்திரம் , தேவதாரு , முத்தம் , செங்கழுநீர்க் கிழங்கு , 
பொன்மு சுட்டை , கொடிவேலி , எவட்சாரம் , வகைக்கு ஒரு கழஞ்சு 
சேர்த்து பதத்தில் எரித்தெடுத்த நெய் புளியாரை நெய்யாகும் . 


தீரும் நோய்கள் : இந்நெய்யை அருந்த , திரானி , முறைக்கழிச்சல் நீங்கும் . 


ஆதிலே கிய கிருதம் 


மு சமூ சுக்கை இலைச்சாறு பதக்கு , பால் , நெய் , வகைக்கு 
குறுணி சேர்த்து , விலாம் பிச்சம் , அதிமதுரம் , இலப்பைப் ப . 
சந்தனம் , திராட்சைக் கொடி , பற்பாடகம் , லவங்கப் பத்திரி , 
வெட்டிவேர் , கோட்டம் , ஏலம் , இலவங்கம் , இவை களை வகைக்கு 
ஒரு பலமாகக் எடுத்து கற்கமாக்கி நெய்யில் கரைத்து காய்ச்சி , 
வடித்தெடுக்கும் நெய் அகிலே கிய கிருதம் எனப்படும் . 


165 


தீரும் நோய் : இந்நெய்யை உண்டுவர , பயித்தியம் , தலைச்சுற்றல் , 
கை காலெரிவு - கண்ணிஞள்ள நோய் தீர்வ கடன் , தேகம் வன்மை அடையும் . 


கதகாதி கிருதம் 


திரிகடுகு , திரிபலி வகைக்கு அரைபலம் , இந்துப்பு கால் பலம் , 
தேற்றான் விதை நான்கு பலம் . நெய் ஒரு படி எடுத்துக் கொள்ள வேண்டும் . 
தேற்றான் விதையை பால் விட்டரைத்து , நெய்யுடன் கலந்து , எரித்துப் 
பதத்தில் வைக்க கதகாதி கிருதம் கிடைக்கும் . 


தீரும் நோய் : 


இந்நெய்யை உண்ண , சயமீ நீங்கும் . 


கதகாதி பட்டி 


து அவளை பழம் விதை , தேற்றான் விதை , இவைகளை வகைக்கு 
நான்கு பலம் , நெய் ஒரு படி , சர்க்கரை இரண்டு பலம் , திரிகடுகு , 
சீரகம் , சோம்பு வகைக்கு ஒரு பலம் எடுத்து , தேற்றான் விதையைப் 
பாலில் அரைத்து , மேற்படி நெய்யில் கரைத்துக் காய்ச்சி , வடிக்கும் 
நெய் கதகாதி புட்டி ஆகும் . 


. 


தீரும் நோய் : இந்நெய்யை உண்டு வர சயம் நீங்கும் . 


ஆருத்திராதி கிருதம் 


இஞ்சிச்சார் பதக்கு , பால் நாழி , நெய் நாழி , எடுத்து பின் 
செவ்வியம் , திப்பிலி , இந்தப்பு , யானைத் திப்பிலி , இம்பூறல் வேர் , 
சீரகம் , ஓமம் , கொடிவேலி இவைகளை வகைக்கு ஒரு கழஞ்சாயி எடுத்து , 
சிறிது பாலடன் அரைத்து , கற்கமாக , மேற்படி நெய்யுடன் கரைத்து , 
காய்ச்சி வடித்து எடுத்த நெய் ஆருத்திராதி கிருதமாகும் . 


தீரும் நோய் , மார்பு நோய் , பாண்டு , கிரானி , சயம் நீங்கும் . 


16 


வாசாதி கிருதம் 


ஆடாதோடை சமூலச்சாறு , பசுவின் பால் , வகைக்கு நான்கு படி , 


நெய் இரண்டு படி சேர்த்து , இதில் கற்கமாக இரண்டு தொடி திப்பிலி சேர்த்து , 
எவட்சாரம் , சுக்கு , கொடிவேலி , யானைத் திப்பிலி , இந்தப்பு இவை களை 
வகைக்கு இரை பலமாகக் கொண்டு , தூள் செய்து , நெய்யில் சவி , 


காய்ச்சி எடுத்த நெய் வாசாதி கிருதமாகும் . 


தீரும் நோய்கள் : காசம் , ருசியின்மை , வல்லை , பாண்டு , சுரம் , கிருமி 
நீங்கும் . மேலும் சுவாச காசமும் நீங்கும் , பசி உண்டாகும் . 


( வேறு ) வாசாதி கிருதம் 


ஆடாதோடை அலம் இருபத்தி நான்கு பலத்தில் , பதக்கு 
நீர் விட்டு எட்டில் ஒரு பாகமாகக் காய்ச்சி , இரத்த குடிநீரில் , 
நெய் , இரண்டுபடி சேர்த்து , திரிகடுகு , செவ்வயம் , சடாமாஞ்சி , 
தேவதாரு , திரிபலை , நெருஞ்சிவேர் , மஞ்சள் , திராட்சைக் கொடி , 
இந்துப்பு , முத்தம் , விளாள ரிசி , சீரகம் , பெருஞ்சீரகம் , அமுக்கிராக் 
கிழங்கு , கொடிவேலி , கடுக்காய் , கோட்டம் , கண்டுபாரங்கி , 
சர்க்கரை வகைக்கு ஒன்று கழஞ்சு எடுத்து அரைத்து கற்கமாக 
மேற்படி நெய்யுடன் கலந்து வடித்தெடுக்கும் நெய் வாசாதி கிருதமாகும் . 


தீரும் நோய் : 


காசம் நீங்கும் . 


1671 


சதாவேரி கிருதம் 


அசுவ கெந்தி , நிலப்பனைக் கிழங்கு , இலவம் பிசின் இவை வகைக்கு 
பதினைந்து பலம் , இதற்கு நீர் நான்கு பங்கு சேர்த்து காய்ச்சி வடித்த குடிநீர் 
இரண்டு படியில் , நெய் , பால் வகைக்கு இரண்டு படி பூசணிக்காய் சாறு நாழி , 
சேர்த்து கற்கமாக , விலாம் பிச்சம் . வெட்டிவேர் , சடாமாஞ்சி சந்தனம் , 
ஏலமீ , திரிபலை , சீரகம் , அதிமதுரம் , இலவங்கம் , பேரீச்சு இவை களை 
வகைக்கு ஒரு சட்டு அளவு சேர்த்துப் பின் கற்கண்டு எட்டு பலம் சேர்த்து 
காய்ச்சி வடிக்க சதாவேரி கிருதம் கிடைக்கும் . 


தீரும் நோய் : கை , காலெரிவு , இரத்த பித்தம் , பிரமேகம் போகும் . 


( வேறு ) சதாவேரி கிருதம் 


சதாவேரி 


சார் , இஞ்சிச் சார் . நெய் , இவை களை சமமாகக் 


கொண்டு , காய்ச்சிய கிருதம் , சதாவேரி கிருதம் எனப்படும் . 


தீரும் நோய் : பத்தியத்துடன் உண்ண 

பத்தியத்துடன் உள்ள , வாந்தி குன்மம் தீரும் . 


சரபிந்தாதி கிருதம் 


வாய் விளங்கம் , கோட்டம் , அதிமதுரம் , இஞ்சி இவை களை 


தூளாக்கி பசுவின் நெய்யில் சேர்த்து , மே ஓம் கரிசாலைச்சாறு , இரண்டு 


காசெடை , எருக்கம் பூ இரண்டு பணவிடை சேர்த்து காய்ச்சிய நெய் 
சதபிந்தாதி கிருதமாகும் . 


தீரும் நோய் : இந்நெய்யை நசியமிட 

நீநெய்யை நசியமிட பீனிசம் போகும் . 


கட்பாண்ட கிருதம் 


பூசணிக்காய் நீர் நான்கு மரக்கால் , நெய் , பசுவின்பால் , 
வகைக்கு குறுவி சேர்த்து , பின் சுக்கு , சிற்றரத்தை , முத்தக்காசு , 
சீரகம் , சந்தனம் , சிறுதேக்கு , ஏலம் , இந்தப்பு , திப்பிலி வேர் , 
விலாம் பிச்சம் வேர் , அதிமதுரம் , உத்தாமனி வேர் , திரிபலை , 
பற்பாடகம் , லவங்கப்பத்திரி , பாலை , வெட்டிவேர் , தண்ணீர் 
விட்டான் கிழங்கு இவை களை வகைக்கு ஓர்பலமாக பாலிலரைத்து , 
நெய்யுடன் கலந்து , கரும்புச்சாற நான் கபடி விட்டு , எரித்து 
இறுத்த நெய் கழ்ப்பாண்ட கிருதமாகும் . 


தீரும் நோய் : உடல் இளைப்பு , குன்மம் , பித்தம் , சயம் , வெப்பசுரம் , 
மருந்திடு நீங்கும் . 


சமீபகா மாந்தக் கிருதம் 


சீதேவி செங்கழுநீர் , மு சுமுசுக்கை , திப்பிலி மூலம் இவைகளைப் 
பிழிந்த சாறு , வகைக்கு குரனி , நெய் , பால் வகைக்கு குறுவி , ஏழு 
இளநீர் , நீர் சதாவேரியின் சாறு நான்கு படி சேர்த்து கற்கமாக 
வெட்டி வேர் , விலாமிச்சம் வேர் , இலுப்பைப் ப . வேலம் , அதிமதுரம் , 
கோட்டம் , லவங்கம் , பேரீந்த , முந்திரிப்பழம் , சந்தனம் , பற்பாடகம் 
இவை வகைக்கு பலம் ஒன்று எடுத்து பாலில் அரைத்து மேற்படி நெய்யுடன் 
கலந்து எரித்து இறக்கும் இந்நெய்யில் பெயர் சம்பகன மாந்தக் கிருதமாகும் . 


தீரும் நோய்கள் : இந்நெய்யை உண்டு வந்தால் , சயம் , அத்திசுரம் , பித்தம் , 
கை காலெரிவு , உடல் இளைப்பு , காசம் , தலைச்சுற்று , வாய்வு நீங்கும் . 
உடல் வன்மை ஏற்படும் . 


163 


பஞ்ச கவ்விய கிருதம் 


கோத்திரம் , தயிர் , நெய் , சாலி நீர் , பால் வகைக்கு 
நான்கு படி சேர்த்து , கற்கமாக , சதுரக்கள்ளி வேர் , சிறு நாகப்பூ , 
திரிகடுகு , திப்பிலி , திரிபலை , இவை களை வகைக்கு ஒரு பலமாகக் 
கட்டி வடித்த நெய் பஞ்சகவ்விய நெய் எனப்படும் . 


தீரும் நோய் : காமாலை , வெகுசோபை , பாண்டு , பெருவயிறு , 
உள்மாதம் , மலக்கட்டு நீங்கும் . 


கதலிகந்த கிருதம் 


வாழைக் கிழங்கு நீருடன் , பசுவின்பால் , நெய் வகைக்கு ஒரு 
குறுணி சேர்த்து கற்கமாக சந்தனம் , மரமஞ்சள் , திப்பிலி முலம் , முந்திரி 
ஏலம் , இலவங்கம் , நாகப்பூ , இலவங்கப்பட்டை ( சாசர் சாதம் ) 
வைகளை சேர்த்து , விளாவேர் , அதிமதுரம் , விலாம் பிச்சம் வேரி , 
வெட்டி வேர் , சீத விருட்சம் ஐந்து , வாழைக்கிழங்கு இவை களை வகைக்கு 
ஓர் பலமாகக் கொண்டு , சூரணம் செய்து , மேற்படி நெய்யில் கலந்து 
எரித்தெடுத்த நெய் கதலிகந்த கிருதம் எனப்படும் . 


தீரும் நோய் 
பித்தம் நீங்கும் . 


மேகம் , தலைச்சுற்று முத்திரக் கிரீச்சம் , கை காலெரிவு , 
பசியுண்டாம் . உடலுக்கு வன்மையை நல்கும் . 


மகா கல்வியான கிருதம் 


பூசணிக்காய் , வெள்ளரிக்காய் , கரும்பு , வாழைக்கிழங்கு , 
அத்தி இலை , புளியாரை , ஆவாரை , இவை கவின் சாறு , இளநீர் 


இவை களுடன் தண்ணீர் விட்டான் , முசுமு சுக்கை வேர் , சீந்தில் கிழங்கு , 
ஆலவிழுது , நிலப்பனை , முத்தம் , நன்னாரி , செங்கழுநீர் கிழங்கு , 
பேய்ப்புடல் , பொன்னாங்காணி , முருங்கைப் பூ , தாமரை வளையம் , 
நெய்தல் , வெட்டிவேர் , சிறு கீரை , சீந்தில் கொடி , செப்பு நெரிஞ்சி , 
விலாம் பிச்சம் வேர் , தாமரை இலை , இவை சேர்ந்த குடிநீருடன் 
முன்சொன்ன சாறுகளும் கலந்து இதடைன் பசுவின் நெய்யும் சேர்த்து 
எரிக்கும் போது கற்கமாக கோட்டம் , அதிமதுரம் , கொத்தமல்லி , 
பேரீச்சம் , லவங்கப்பத்திரி , ககைக் கிழங்கு மாவு , முந்திரி பழம் , 
திப்பிலி , லவங்கப் பூ . வேலம் பிசின் , சாதிக்காய் , சீரகம் , சோம்பு 
இவற்றை அரைத்து , நெய்யுடன் சேர்த்து எரித்து வடிக்கும் நெய் 
மகா கல்லியாண கிருதமாகும் . 


தீரும் நோய் : 


இந்நெய்யை உண்டு வர மேகம் , பித்தம் நீங்கும் . 


( வேறு ) பஞ்சகவ்விய சிருதம் 


ஆவின் பால் முன்ற நாழி , தயில் ஐந்து நாழி , பசுவின் நெய் , 
நான்கு நாழி , சாலி நீர் இரண்டு நாழி , சீதேவி சாறு ஒரு நாழி , 
மேலும் வல்லாரை நீர் நான்கு நாழி , இளநீர் இரண்டு நாழி 
கொண்டு பின் குன்றிம விவேர் , அதிமதுரம் , கோரோச்சனை , சந்தனம் 
செங்கழுநீர்க் கிழங்கு இவை களை சள் செய்த மேற்படி நெய்யுடன் 
கலந்து காய்ச்சி வடித்திறக்க பஞ்ச கிருதம் கிடைக்கும் . 


தீரும் நோய் : கை , கால் , நெஞ்சு எரிவு , நாக்கில் வெடிப்பு , வீக்கம் , 
காமாலை , பித்தம் , அத்திசுரம் , சயம் முதலியவை நீங்கும் . 


171 


( வேறு ) பஞ்ச கவ்விய கிருதம் 


நெய் , பால் , தயிர் , பசுவின் முத்திரம் , சாணி நீர் சேர்ந்த 
பஞ்ச கவ்வியத்தில் , அதிமதுரம் , திராட்சைக் கொடி , வாய்விளங்கம் 
வசம்பு , ஏலம் , மரமஞ்சள் , கடுகு ரோகிணி , திரிபலைகள் , மசன் , 
கொடிவேலி , மஞ்சிட்டி , முத்தம் , வெட்பாலை அரிசி , வட்டத் திருப்பி , 
நன்னாரி , நெட்டிலை , ஆடாதோடை , இவை களை வகைக்கு ஒரு கழஞ்சு 
வீதம் எடுத்து பொடியாக்கி , போட்டு , எரித்து இறக்கும் நெய் பஞ்ச 
கவ்விய இருதமாகும் . 


தீரும் நோய் : இந் நெய்யை அருந்தி வர , பாவம் நீங்கு , பிரிளை 
உண்டாகும் . அழகும் செல்வமும் உண்டாகும் . நோய் செய்கிற 

வ 


புத கிரகங்கள் நீங்கும் . 


நூறு வயது வரை வாழ்வர் . 


சட்பல கிருதம் 


சுக்கு , திப்பிலி , திப்பிலி மூலம் , செவ்வியம் , சித்திர நலம் 
( பஞ்ச கோலம் ) சேர்ந்த சூரணத்தில் , பசுவின் பால் ஒரு படி , நெய் 


ஆறு பலம் விட்டு , பால் சுண்டு மட்டும் எரித்து , காய்ச்சி , இறுத்த 


நெய் சட்பல கிருதம் எனப்படும் . 


தீரும் நோய் : இந் நெய்யை அளவாகக் கொண்டு வர , கவிசை , பாண்டு , 
அக்னி மந்தம் , காசம் , எட்டு வகை குன்மம் , தலை முதலியன நீங்கும் . 


174 


குக்குவ கிருதம் 


வேப்பந்தோல் , சந்தி , கண்டங்கத்திரி வேர் , பேய்ப்புடல் , 
ஆடா தோடையிலை , பறங்கி , இவைகளை சம அளவாகக் கொண்டு 
பதக்கு நீரிலிட்டு , காய்ச்சிய குடிநீர் நான்கு படியில் , கற்கமாக 
விளாளரிசி , இந்தப்பு , சதகுப்பை , செவ்வியம் , மசேள் , கொடிவேலி , 
எவட்சாரம் , வெட்பாலை அரிசி , வசம்பு , ஓமம் , சிவதை வேர் , 

கு , கோட்டம் , அதிவிடையம் , கடுகு ரோகினி , ம சட்டி , சீரகம் , 
பொன்மு சுட்டை , தேவதாரு , யானைத் திப்பிலி , பாலை வேர் இவை கள் 
வகைக்கு ஓர் கழஞ்சு , குங்கிலியம் , பதினெட்டு கழஞ்சு சேர்த்து , 
நெய்விட்டு அரைத்து , ஒரு படி நெய்யில் கரைத்து , தயாரித்தள்ள 
குடிநீரையும் சேர்த்து தீயில் எரித்து வடித்தெடுக்கும் நெய் குக்குடி கிருதம் 
எனப்படும் . 


தீரும் நோய் : சிலந்தி , தோல் எலும்பில் உண்டாகும் விப்புருதி , குட்டம் , 

சிரங்கு முதலியன போகும் . 


அசுவ கந்தாதி கிருதம் 


அமுக்கிராக் கிழங்கு நான்கு பலம் , வெட்டி வேர் , விலாமிச்சம் 
வேர் , மல்லி வேர் , நன்னாரி , தண்ணீர் விட்டான் கிழங்கு , பேராமுட்டி , 
வாழைக்கிழங்கு , நெரிஞ்சி வேர் , இவை வகைக்கு ஒரு பலம் எடுத்து 
நீரில் போட்டு , வடித்த குடிநீர் பதக்கில் , நெய் , பால் வகைக்கு 
ஒருபடியாக விட்டு , கொத்தமல்லி , சிறுதேக்கு , கச்சோலம் , 
செவ்வள்ளிக் கொடி , திரிகடுகு , சடாமாஞ்சி , சாதற்சாதம் , சரள தேவதாரு , 


173 


கடுகு ரோகிணி , முதலியவை சேர்ந்த சூரணத்தை , மேற்சொன்ன 
நெய்யில் சவி , பதமாய்க் காய்ச்சி வடித்து எடுக்கும் நெய் 
அசுவ கெந்தாதி கிருதம் எனப்படும் .. 


தீரும் நோய்கள் : இந்நெய்யை உண்டு வர நவசுரங்கள் , தீராத விடப் 
பாண்டு , கப சுரம் , காசம் , மே விளைப்பு , விடமச் சுரங்கள் , 
சோர்வினை உண்டாக்கும் சுவாசம் நீங்கும் . 


திப்பிலியாதி கிருதம் 


ச அவ ளை , கண்டங்கத்திரி , துளசி , வில்வம் , நன்னாரி , 
ஆதளை , செந்தொட்டி , அதிமதுரம் , குமிழ் , சிற்றாமுட்டி , பேராமுட்டி , 
நெரிசி , ஆடாதோடை , இவை கட்கு பத்து பங்கு நீர் சேர்த்து 
குறுகியாய் வடித்த குடிநீரில் நெய் ஒரு படி , பால் மூன்று படி விட்டு , 
பழைய வெல்லம் இருப்பது பலம் சேர்த்து , மேலும் கற்கமாக கண்டங் 
கத்திரி , சுக்கு வகைக்கு ஐந்து பலம் , சிறுதேக்கு பலம் மூன்று 
அதிமதுரம் ஒன்று பலம் , அரத்தை இரண்டு பலம் , சீரகம் , 

சீரகம் , சோம்பு , 
பலமிரண்டு , திப்பிலி மூலம் , சடாமாஞ்சி வகைக்கு அரைப் பலம் , 
மஞ்சட்டி , கருஞ்சீரகம் , வகைக்கு ஒரு பலம் , திரிபலை , கடுக்காய் பூ , 
சீரகம் , கோட்டம் , முந்திரி , பேரீந்து , கொத்தமல்லி , இவை 
வகைக்கு ஓர்பலம் சேர்ந்த சூரணத்தை , சிறிது சிரிக நெய்யில்விட்டு 
கிளரி , தேன் ஒன்றறை படி சேர்த்து எரித்த த்த நெய் 
திப்பிலியாதி கிருதமாகும் . 


17 


தீரும் நோய் : இந்நெய்யை உண்டு வர சயம் நீங்கும் . 


( வேறு ) திப்பிலிய ாதி கிருதம் 


முள்ளி , குமிழ்வேர் , சிற்றாமுட்டி , கண்டங்கத்திரிவேர் , 
சிறுகாஞ்சொரி வேர் , சிறு நெருஞ்சி , வில்வம் , தூதுவளை , ஆடாதோடை , 
பாதிரி வேர் , வகைக்கு நான்கு பலத்துடன் நீர் விட்டு குறுனி அளவு 
காய்ச்சிய குடிநீருடன் , நெய் , பாவ , தேங்காய் நீர் , தேங்காய் பால் , 
வகைக்கு குறுவி விட்டு , பின் கற்கமாக , திப்பிலி , ஏலம் , கடுக்காய் பூ . 
அதிவிடையம் . அதிமதுரம் , செவ்வியம் , சடாமாஞ்சி , அரத்தை , இலவங்கப் 
பத்திரி , சிறுதேக்கு , திப்பிலி மூலம் , சீரகம் , சோம்பு , திரிகடுகு , 
கண்டங்கத்திரி , திரிபலை இவைகள் வகைக்கு ஒரு பலம் , கற்கண்டு ஒரு படி , 
இவை களை எல்லாம் மேற்படி நெய்யுடன் இட்டு காய்ச்சி வடித்தெடுக்கும் 
நெய் , திப்பிலியாதி கிருதமாகும் . 


தீரும் நோய் : இந்நெய்யை உண்டு வர , சயம் , சுவையின்மை , 
எலும்பைப் பற்றிய சுரம் நீங்கும் . 


கதகாதி கிருதம் 


தேற்றான் விதை , சர்க்கரை வகைக்கு இரண்டு பலம் , 
ச சவளை , பழ 

பசுவின் பால் , நெய் வகைக்கு இரண்டுபடி 
எடுத்துக் கொண்டு , தேற்றான் விதை , ச அவனை பழம் இவற்றுடன் 
சாதிக்காய் , திப்பிலி , மிளகு , சீரகம் , சோம்பு இவை வகைக்கு 
அரை பலம் எடுத்து பாலிலரைத்து மேற்படி நெய்யில் கலந்து எரித்து 


வடித்த நெய் கதகாதி கிருதம் எனப்படும் . 


தீரும் நோய் : இந்நெய்யால் காசம் , சயம் , என்பு சுரம் நீங்கும் . 


175 


( வோ ) ஆருத்திராதி கிருதம் 


இஞ்சி , மு சுமுசுக்கைச் சாறு , அரித்தை , கோட்டம் , வகைக்கு 
ஒரு படி கொண்டு இதில் அதிமதுரம் , திப்பிலி மூலம் வகைக்கு ஒரு பலம் 
சீரகம் , 

சோம்பு இரண்டு பலம் சேர்ந்த சூரணத்தை சேர்த்து காய்ச்சி 
வடித்தெடுத்த நெய் ஆருத்திராதி கிருதம் எனப்படும் . 


தீரும் நோய் : இந்நெய்யை உண்டு வர , வீக்கம் , இதய நோய் , வாந்தி போகும் . 


லட்சுமி கிருதம் 


தாளி இலையை சிறு தேங்காயளவு அரைத்து எடுத்துக்கொண்டு 
இதனுடன் பால் , நெய் , வகைக்கு படி விட்டு எரித்து காய்ச்சி இறக்கி 
இறுத்த நெய் லட்சுமி கிருதம் எனப்படும் . 


தீரும் நோய் 


லட்சுமி கிருதத்தை உண்டு வர , அத்தி சுரம் நீங்கும் . 


நயன சஞ்சீவி கிருதம் 


பசுவின் பால் , நெய் , வகைக்கு ஒரு படியுடன் , மஜரம் , 
கோட்டம் , ஏலம் , செல்பகப்பூ , வெட்டி வேர் , பொன்னாங்காணி 
வேர் , விலாமீ பிச்சம் வேர் , அக்கிரகாரம் , சிறுகீரை வேர் இவை 


வகைக்கு நான்கு பலம் சேர்த்து செய்த நெய் நயன சஞ்சீவி கிருதம் 


எனப்படும் . 


தீரும் நோய் : தலைமுழுக , கன்னில் உண்டாகும் படல 

காசம் மற்ற 
தொண்ணூற்றாறு நோய்களும் நீங்கும் . 

வரை கண்பார்வை 
நன்றாக இருக்கும் . 


175 


( வேறு ) ஆருத்திராதி கிருதம் 


இஞ்சி , மு சுமுசுக்கைச் சாறு , அரித்தை , கோட்டம் , வகைக்கு 
ஒரு படி கொண்டு இதில் அதிமதுரம் , திப்பிலி மூலம் வகைக்கு ஒரு பலம் 
சீரகம் , சோம்பு இரண்டு பலம் சேர்ந்த கரலத்தை சேர்த்து காய்ச்சி 
வடித்தெடுத்த நெய் ஆருத்திராதி சிருதம் எனப்படும் . 


தீரும் நோய் : இந்நெய்யை உண்டு வர , வீக்கம் , இதய நோய் , வாந்தி போகும் . 


லட்சுமி கிருதம் 


தாளி இலையை சிறு தேங்காயளவு அரைத்து எடுத்துக்கொண்டு 
இதனுடன் பால் , நெய் , வகைக்கு படி விட்டு எரித்து காய்ச்சி இறக்கி 


இறுத்த நெய் லட்சுமி கிருதம் எனப்படும் . 


தீரும் நோய் : 


லட்சுமி கிருதத்தை உண்டு வர , அத்தி சுரம் நீங்கும் . 


நயன சஞ்சீவி கிருதம் 


பசுவின் பால் , நெய் , வகைக்கு ஒரு படியுடன் , மசரம் , 
கோட்டம் , ஏலம் , சென்பகப்பூ , வெட்டி வேர் , பொன்னாங்காணி 
வேர் , விலாமீ பிச்சம் வேர் , அக்கிரகாரம் , சிறுகீரை வேர் இவை 
வகைக்கு நான்கு பலம் சேர்த்த செய்த நெய் நயன சஞ்சீவி கிருதம் 


எனப்படும் . 


தீரும் நோய் : தலை முக , கண்ணில் உண்டாகும் படலம் , காசம் மற்ற 
தொல்ணூற்றாறு நோய்களும் நீங்கும் . நூறு வயது வரை கண்பார்வை 
நன்றாக இருக்கும் . 


இயல் ஐந்து 


- 


அனைரர் பட்டியல் 


176 


குணபாடம் ( மூலிகை வகுப்பு ) . வைத்திய இரத்தினம் , க.ச. முருகேச 
முதலியார் , மூன்றாம் பதிப்பு . 1969 , தமிழக அரசு வெளியீடு 


குணபாடம் ( தா . அவ வகுப்பு ) , டாக்டர் சர் . தியாகராசன் , 

2 ம் பதிப்பு 1968 , தமிழ்நாடு அரசினர் வெளியீடு . 


அத்த மருத்துவாங்கச் சுருக்கம் . டாக்டர் க.சு. உத்தமராயல் 


2 ம் வகுப்பு , 1983 , தமிழ் நாடு அரசு , 


சித்த மருத்துவ நோய்நாடல் நோய் முதரடல் திரட்டு . இரண்டாம் பாகம் ) 
டாக்டர் ம . சண்முகவேலு 

1967 , தமிழக அரசு , 


தன்வந்தா குழந்தை வாகடம் . க . லலிதாம்பாகா , உலகத்தமிழாராய்ச்சி 
பற்றவளம் , 1984 , சென்னை . 


தமிழ் லெக்கிகள் , செவ்லைப் பல்கலைக் கழகம் , சென்னை , 1984 
இரண்டாம் பதிப்பு . 


ନ ରଖି 


175 


பழைய அளவு முறைகளும் - சம அளவு கரும் 


கரண்டி நிறை 


1 பொட்டுக் கரண்டி 


கழஞ்சு 


40 குன்றி - 4.4 கிராம் 


காசெடை 


ஒரு பைசா அளவு ( கழஞ்சு எடையே ) 


கால்படி ( உழக்கு ) 


336 மி.லிட் . 


குன்றி எடை 


780 மி . கிராம் 


சிறு பயறு அளவு 


- 


குன்றி - 65 மி . கிராம் 


சுண்டைக்காயளவு 


சுமார் 3 குன்றி - 390 மி.கிராம் 


சட்டெடை 


1/48 தோலா - 25 மி.கிராம் 


படி 


1.344 லிட்டர் 


பணவெடை 


488 மி . கிராம் 


பயிறளவு 


குன்றி - 65 மி . கிராம் 


பலம் 


35 கிராம் 


பாக்களவு 


1/16 பலம் , 2.20 கிராம் 


வராகன் எடை 


3.5 கிராம் 


வசை 


1.4 கி . கிராம் 


நிறுத்தல் : 

நிகழ்கால இரச , உபரச , பாஉகாண முதலியவை களின் அளவை : 


32 குன்றி 


1 வராகஎடை 


10 வராகனெடை 


1 பலம் 


8 பலம் 


1 சேர் ( கச்சா ) 


5 சேர் ( 40 பலம் ) 


1 வீசை 


50 பலம் 


1 சக்கு 


2 துக்கு 


தலாம் 


179 


குறிப்பு : 


11/7 


- 1 குன்றி 


180 கிராம் 


1 தோலா 


2 தோலா 


1 ( அவுன்ஸ் ) 


437.5 கிராம் 


1 02 


8 குன்றி 


1 மாஉகா ( 15 கிராம் ) 


12 மாஉகா 


1 தோலா ( 180 கிராம் ) 


சென்னை , செங்கற்பட்டு முதலிய இடங் களில் வழங்கும் முகத்தல் அளவை : 


360 நெல் 


1 செவுடு 


5 செவுரு 


1 ஆழாக்கு 


2 ஆழாக்கு 


1 உழக்கு 


2 உழக்கு 


1 உரி ( அரை நாழி ) 


2 உரி 


1 நாழி ( படி ) 


8 நாழி 


1 மரக்கால் ( குறுவி ) 


2 மரக்கால் 


1 பதக்கு 


4 மரக்கால் 


1 சவி ( 2 பதக்கு ) 


5 மரக்கால் 


12 மரக்கால் 


1 கலம் ( 3 துள் ) 


400 மரக்கால் 


1 கரிசை ( 80 பரை , 33 


கலம் ) 


குறிப்பு : 


21 ஆழாக்கு 


1 பயிண்ட் 


31 ஆழாக்கு 


1 புட்டி 


20 ஆழாக்கு 
6 காலன் 


1 காலம் 
1 டின் 


முந்நூற்றிருபது குறியெடை - 1 பலம் 


25 பலம் 


1 நாழி 


எட்டு நாழி 


1 குரனி . 


thgamagaPun 


* 


பாடல் முதற் குறிப்பு அகராதி 


அங்கமெங்கும் வாத 


105 . 


183 


அசுவ கெந்தி கந்த 


246 . 


அதிமதுரங் கொத்தமல்லி 


88 . 


அதிவிடையஞ் சுக்கோட 


117 . 


அதிவிடைய முத்தமச 


116 . 


அரத்தை யதிமதுர 


17 . 


அள்ளு கண 


75 . 


அன்றிலையி னீர் வகைக்கா 


117 . 


ஆடாதோ டையீர்க்கோ 


19 . 


ஆதி சமூலியாம் 


202 . 


ஆமீலவங்க மந்நிலைக 


215 . 


ஆமணக்கம் வேர்சந்தி 


24 . 


ஆலிச்சி 


93 . 


ஆவின் பால் முன்னாழி 


231 . 


ஆற்றமுள்ளி பேராமட்டி 


5 . 


ஆற்று முள்ளி முள்ளி 


142 . 


முள்ளி வே 


172 . 


ஆன கடுக் கால்நூறு 


159 . 


இருசி மு சுமுசுக்கை 


265 . 


253 . 


யமீபு கண்டஞ் சுக்கு பல 
ரண்டல்பொற் கோட்ட 


160 . 


இரண்டு முள்ளி சாரணை 


112 . 


இலவங்கத் தோலரத்தை 


89 . 


இலந்தை யிலை பிழிந் 


171 . 


இரத்தவ தில் நெய்குரலி 


144 . 


உரைாவல் லாரையின் 


232 . 


ஊத்தி யெரித்தே 


216 . 


உற்றபசும் பானெய்யு 


270 . 


உற்று வடித்தெடுக்கி 


230 . 


181 


உன் பலங்க ளொவ் வொன்றா 


191 . 


எரித்து பதமாய்க்கற்கத் 


264 . 


என்று ம முழுக 


272 . 


ஏந்தமிள நீரேழிற் 


214 . 


ஏழும் பொடித்தே 


29 . 


எருக்கம் வேர் சுக்கு கண்ட 


46 . 


ஏலமல்லாற் கோட்ட 


146 . 


ஏலமில வங்கமிரு 


140 . 


ஏறுபஞ்ச கோல 


239 . 


ஒத்து வடிக்கு 


267 . 


ஓதியிடுஞ் சாதிக்கா 


263 . 


ஓது கெைமாவ் வோ 


266 .. 


ஓமங் கொடி வேலி 


103 . 


81 . 


ஓமமீ நிலவேம்பு 
ஓமம் வசமீ புசுக்கு 


23 . 


ஓர் கறிச பிந்துப்போ 


145 . 


ஓர் சன் கார 


155 . 


ஓர் கர ணங்கலந்தே 


223 . 


ஓர்துனி யின் பதக்கா 


258 . 


கஞ்ச விரை வில்வங் 


131 . 


108 . 


கடுகுசந்தில் சாரணை வேர் 
கண்டங் கணஞ்சீந்தில் 


101 . 


கண்டங்கா ரிநெய்தலின 


44 . 


கண்ட சிறுதேக்கு 


10 . 


கண்டபித்த பால்மளை 


164 . 


கலைஞ் சந்தி சுக்கு 


78 . 


182 


கந்த முதலெல்லாங் 


233 . 


கறுத்தபா சிப்பயறு 


18 . 


காட்டாத்திப் பூமுத்தங் 


127 . 


காட்டாத்திப் பூவும் 


122 . 


காட்டா மணக்கு சுக்கு 


6 . 


காட்டுத் துளசி சுக்கு 


56 . 


காண்ககை நறு 


229 . 


காண்சா ரணை விழி 


150 . 


காய்க்குந் திரிபலைகள் 


25 . 


154 . 


காய்சாதிக் காஸ் தான்றிக் 
கானப் பெருங்குமிழ் 


30 . 


கிராந்திசுக்கு வே லமீ சந்தி 


61 . 


குறிசிவதை வேர்சுக்கு 


243 . 


குறிஞ்சியல்லால் வெள்ளறுகு 


151 . 


கத்தன் குதமியை 


132 . 


கத்தன் குதமீபைசுக்கு 


27 . 


கறியிடு மஞ்சன் 


236 . 


கறுவகைக் கோர்பலங்கள் 


247 . 


கையின்றி ம முள்ளிக் 


71 . 


கொத்தமல்லி பேரமட்டி 


16 . 


கொளிமுள்ளி கண்டங்கொ 


106 . 


176 . 


கொள்ளிதற்கு நாற்பங்கு 
கொன்றை நறுங்கனியுங் 
கொன்றைப் பழத்தவித்து 


138 . 


67 . 


கோட்ட மதி மதுரம் 


91 . 


கோட்ட மரத்தை 


141 . 


கோமுத்தி ரந்தயிர்நெய் 


218 . 


183 


கோட்டம் வியாமிச்சம் 


15 . 


85 . 


சங்கிரண்ட மற்கந் 
சங்கிரண்டு முன்முட்டி 


79 . 


சதகுப்பை கொத்தமல்லி 


8 . 


சந்தகோரைக்கிழங்கு 


35 . 


சந்துவிலா மிச்சமுத்தந் 


31 . 


சார்வகைக் கோர்கழசாய் தீ 


183 . 


சாரணைவேர் வெள்ளறுகு 


109 . 


சிங்கியல்லாற் கோட்டமொடு 


178 . 


97 . 


சிற்றமுட்டி பேரமுட்டி 
சிறுகாஞ் சொறிநொச்சி 


68 . 


சிறுதேக் கமு தவல்லி 


12 . 


9 
. 


51 . 


130 . 


சீந்திகண்ட நன்னாரி 
சீந்திமுத்தக் காசுசுக்கு 
சந்தில் கழற்பருப்பு 
சந்தில் சங்கம் வேர்சுக்கு 
சீந்தில் முத் தஞ்சுக்கு 
சீந்தி ல தீவிடையன் 
சீதேவி செங்கழுநீர் 


66 . 


3 . 


100 . 


213 . 


சீராருஞ் சந்தனமுஞ் 


2 . 


சுக்குக ளப்பாலைத் 


124 . 


சுக்குக்க ளப்பாலை 


62 . 


சுக்கு கொடிவேலி 


123 . 


சுக்குத் தழுதாழை 


4 . 


சுக்கு நிலவேம்பு 


58 . 


சுக்கு மரமஞ்சள் 


33 . 


18 


சுக்குத் தக்காசு 


99 . 


சுக்குமுள்ளி கண்டத்தோ 


22 . 


57 . 


182 . 


42 . 


சுக்குவேப் பர்க்குச் 
சுண்டியல்லாற் சொல்லவங்கத் 
செந்தொட்டி பற்படகம் 
செப்புபச கவ்வியங்கள் 
செப்பு மிலுப்பைப் பூத் 
செய்தபொடி மேற்று வி 


220 . 


185 . 


179 . 


செவியங் கொடிவேலி 


64 . 


208 . 


சேர்த்ததுத்தான் காய்ச்சித் 
சேர்த்தெரித்து நற்குடிநீர் 


252 . 


211 . 


சேர்பாலை வெட்டிவேர் 
சேர்வகைக் கோர்கழஞ்சாய்த் 


193 . 


சேர்விலாம் பிச்சுவெட்டி 


204 . 


சேருந் திரிகடுகு 


199 . 


சொல் கயா ழங்களுடுன் 


228 . 


சொல்வந் திரிபலை கள் 


40 . 


சொல்ல மரேனுகங்கள் 


249 . 


சொல்லு மெவட்சாரம் 


195 . 


தாங்கு திரிகடுகு 


219 . 


தந்தசத ஒவியிஞ்சி 


206 . 


தழுதாழை சங்கம் வேர் 


2 . 


தால் காய்ச்சி யேயிருக்குந் 


269 . 


தானசுவ கெந்தி 


200 . 


185 


தானாம் பொடுதலை கள் 


162 . 


தானாமுன் வேராறுந் 


107 . 


தானேல சேர்த்துத் 


173 . 


தானோர் படிவகைக்குச் 


261 . 


திப்பிலி லஞ்செவியம் 


87 . 


திப்பிலிவட் டத்திருப்பி 


11 . 


90 . 


திமிரு மருக்கொழுந்து 
திரிபலைபேய்த் துமீமட்டி 


139 . 


திரிபலைவென் சங்கம் வேர் 


34 . 


250 . 


தீர்ந்தல்லால் மே விளைப்புத் 
தீர்ந்து தலைசுற்றல் 


187 . 


துடங்கும் வகைக்கிரண்டு 


147 . 


தூ க்குநறுகு சீரகங்கள் 


254 . 


தூ தீதுர வேர்சுக்கு 


128 . 


தூதுவளை கண்டத் 


251 . 


தூ தவளை தனிகயின் 


சொல் 


190 . 


21 . 


தூ அவளை அந்தந் 
தேக்கல்லாற் கச்சோலம் 


248 . 


தேர்ந்த வரபொடியும் 


161 . 


தேர்ந்தவகைச் சூரணமாய் 


186 . 


தேர்பாண்டு வன்னிமந்தரு 


240 . 


தோடவிட பாகந் 


158 . 


தோற்று மனுபாலை 


43 . 


48 .. 


சேர்கடுகு ரோகணியுந் 
நயமா மசீரண 
நரந்தாளி நல்லிலை யை 


49.. 


258 . 


நறைக்குருவே ரிற்றோ 


73 . 


நன்னாரி பொன்முசுட்டை 


121 . 


186 


நாக்கில் வெடித்ததுவு 


234 . 


நாடிவடிக் கொண்டதுக்கு 


196 . 


நாடுமிரு சீரகங்க 


260 , 


நின்றெறியிற் காய்ச்சி 


201 . 


நூல்விதியின் கடு 


235 . 


நெய்யை யெரித்திறுத்து 


212 . 


98 . 


நெருஞ்சி லசுவ கெந்தி 
நெல்லிமுள்ளி பேய்ப்பு டோல் 
நெய்வகைக் கிரண்டுபடி 


60 . 


172 . 


நேரா யொரு கழஞ்சு 


237 . 


நொச்சியிலை முத்த 


76 . 


192 . 


86 . 


பன்னிஞ்சி நீர்பதக்குப் 
பண்பா யுரைக்கும் 
பன்பு திரிபலைகள் 
பற்படவம் பேய்ப்புடோல் 
பாங்கு பதமாயிறக்கும் 


255 . 


72 . 


170 . 


பாதிரிவேர் வில்வவேர் 


74 . 


பார்கயா மங்கள் 


203 . 


பாரரசம் பட்டை 


113 . 


பாரின் மு சமுசுக்கைப் 


184 . 


மிதையருந்திற் 


238 . 


பிரமி திரிபலைகள் 


111 . 


பின் சுவா சங்காசம் 


197 . 


181 . 


புளியாரை நீர் நாழி 
பூசணிக்காய் நீர் நான்கு 
பூசணிக்காய் நீர்மு சுக்கை 


209 . 


165 . 


பூசனிக்காய் வெள்ளரிக்காய் 


225 . 


பூந்தா மரைவளையம் 


227 . 


187 


பெருமரத்தின் பட்டைசுக்கு 


114 . 


பெரு மரத்தோல் சுக்குத்தம் 


133 . 


பேசியிடு முக்கழஞ்சு 


156 . 


பேசும்பா விதமெட்டாம் 


205 . 


38 . 


பேய்ப்புடோல் பற்படகம் 
பேரமுட்டி சந்தி கண்டம் 


65 . 


32 . 


பேரமுட்டி முந்திரிகை 
பேரமுட்டி வேர்க்கொம்பு 
பேரமுட்டி வேல்சந்தி 


50 . 


53 . 


பொன்முசுட்டை கொத்தமல்லி 


115 . 


போற்று சிறு நாகப்பூ 


167 . 


மஞ்ச னதிமதுரம் 


119 . 


மட்டிரண்டு நன்னாரி 


96 . 


மன்னு தவட்சீர் 


169 . 


மான்பாம் பொன் வண்ண 


152 . 


மான்பா யிதையருந்தின் 


148 . 


மாதளையின் பிஞ்சுசுக்கு 


134 . 


மாதளை வேரோடு 


118 . 


மாம்பட்டை சுக்மூத்த 


125 . 


முட்டி தழுதாழை 


82 . 


முட்டிரண்டு வேலம் சந்தி 


59 . 


முத்தந் திரிபலை 


47 . 


முத்தம் விலாம் பிச்சை 


137 . 


20 . 


முத்தமல்லா விந்து 
முத்த மெ லிச்செவியு 
முந்திரிகை கற்குர் 


104 . 


36 .. 


முந்திரிகை பேரமுட்டி 


52 . 


முருங்கைத் தோல் வெள்ளுள்ளி 


135 . 


முள்ளிகண்டங் கத்திரிவேர் 


84 . 


18 


முள்ளிகுமிழ் வேர் சித்த 


257 . 


முன்னை ( க் ) கொடிவேலி 


149 . 


அன்றுமா றல்வேக 


55 . 


முன்முட்டி சங்கிரண்டு 


80 . 


63 . 


முன்முட்டி ரோகணியு 
மேல் சாத் திரவேதி 


168 . 


மேல்வடிக்கு நெய்ய தின் பேர் 


245 . 


மே ஒமிந்தச் 


குரனத்தை 


256 .. 


175 . 


மேவு சிறு தேக்கு 
மொய்ம் புவிளா வோடு 


222 . 


வகுத்தவல்வாதி 


157 . 


வந்த திரிகடுகு 


188 . 


வல்லெருக்கம் வேர்சுக்கு 


77 . 


166 . 


180 . 


வ லிந்த சிறுதேக்கு 
வற்றிய பின் குன்மம் 
வ முத்த கழற்பருப்பு 
வன்கரணைக் கந்தம் 
வன் கிளிஞ்சி ஒள்ளிருக்கும் 


102 . 


95 . 


143 . 


வாசை சமூலம் 


198 . 


194 . 


வாசையிலை நீர் சமூலம் 
வாசையிலை யீர்க்கு 


20 . 


வாசையிலை வில்வவேர் 


37 . 


வாசை வளர்சீந்தில் 


28 .. 


வாய்ந்த தலைசுற்று 


224 . 


வாய்விளங்கம் கோட்ட 


207 . 


வாழ்திப் பிலி மூலம் 


69 .. 


189 


வாழைக் கிழங்குநீர் 


221 . 


விட்டல்லாற் கற்கம் 


153 . 


விட்டான் முசுமுசுக்கை 


226 . 


விடையங் குடசத் தோல் 


129 . 


விடைய முதன் மருந்தை 


136 . 


விந்தையுள்ள தேற்றான் 


262 . 


விரைந்சநெய் யுந்நா 


163 . 


வில்வந் தழுதாழை 


83 . 


120 . 


வில்வ நரங்களியும் 
வில்வப் பழவற்றல் 


126 . 


வில்வ வேர் நொச்சியிலை 


45 . 


விலாம் பிச்சங் கொத்தமல்லி 


26 . 


வின்சத் அவமுண்டாம் 


217 . 


விள்ஞங்கா ரம்பு சிறுக் 


271 . 


வின்னேல சிங்சி 


259 . 


189 . 


விளமீ புவிரை தான்பாலை 
வெட்டிவேர்பே ராமுட்டி 


14 . 


வெட்டிவே ராலம் 


7 . 


வெட்பாலை தோலரிசி 


13 . 


வெண்சங்கம் வேர்கொடிய 


70 . 


வென்சங் கிலைமிளகு 


94 . 


வென்சா ரடைசுக்கு 


110 . 


39 . 


41 . 


வெள்ளறுகு பேரமுட்டி 
வெள்ளுள்ளி பேய்ப்பு டோல் 
வேண்டிய திற் கற்கம் 
வேப்பந்தோல் சந்தி 


242 . 


241 . 


வேப்பர்க்கு முன்முட்டி 


54 . 


வேரந்த மாமீ வகைக்கு 


244 . 


சொல்லடைவு 


* 


நோய்கள் 


சொல்லடைவு 


120 


நோய்கள் 


அசரலம் 

101 . 
அசீர ைதோடாம வலி 102 . 
அசீரண வெப்பு 34 . 


அட்ட குன்மம் 


240 . 


அதிசாரம் 


114 115.116,117,119,120,121,126 , 
127,128,129,131 , 132 133 134,136 . 


அதிசார சுரம் 


125 . 


சுரம் 


216,234,261,264,269 . 


அந்தர தாகம் 


91 .. 


அபினியாச சன்னி 


80 . 


அருசி 


100,261,196 . 


அறையில் வந்த சுரம் 97 . 


அலி கிரந்தி 


158 . 


அனல் காந்து பிரமேகம் 205 . 


அலதி சுரம் 


38 . 


அபிமவலி 


99 . 


இதைய ரோகம் 


180 . 


இரத்த சுரம் 


39 . 


இரத்தெட்டி சன்னி 


77 . 


இரத்த பித்தம் 


137 . 


இரத்தமாய் சேரும திசாரம் 118 . 


இரத்த மேகம் 


170 . 


இரவில் வரும் சுரம் 


61,63 . 


இருத்திர ரோகம் 


267 . 


இருமாறல் 


51 . 


ஈளை 


164 . 


191 


உள்பசி 


217 . 


உன் மாதம் 


220 . 


எந்த ரோகங்களும் 


141 . 


எல்லாச் சுரம் 


66 . 


ஏந்திழையாரல்குல் கலந்தி ரத்தம் வீழ்வது. 173 . 
ஒருமாறல் வெப்பு 50 . 
ஒரு மாறல் இருமாறல் 54 . 
ஓங்கு பித்தம் 

170 . 


கல் முலம் 


76.254 . 


கண்டகுச்சம் 


74 . 


கவ்வினன் கண்டமாலை 154 . 


காலிக சன்னி 


75 . 


கரங்கால் வீக்கம் 


148 . 


கரங்காலெரிவு 

216 . 
கரங்கானெஞ்சின் னெரிவு 

233 . 
காசக சுவாசங்கள் காசம் 164,216,240 , 249,264 . 


170 . 


184 , 193 . 


196 . 


குறிசோகை 


164 . 


குன்மம் 


180 , 212 . 


சகல ரோகம் 


142 . 


சகல வெப்பும் 


64 . 


90 . 


சத்தி 


267 . 


192 


சத்தி குன்மம் 


206 . 


சத்சவமுண்டாம் 


217 . 


சந்தானமும் 


217 . 


சந்திக சன்னி 


68 . 


180 . 


சயங்கள் 


212 . 


சயம் 


148,189,191,193,196,216,234,261,264,269 . 


சருவ வெப்பும் 


63 . 


82,83,84,86 . 


சன்னி சுரம் 


87 . 


சன்னி பாதம் 


30 . 


சன்னி பாத சுரம் 


29 . 


சாயங்காலச் சுரம் 60 . 


சிகுவா சன்னி 


79 . 


சித்த பிரம சன்வி 


71 . 


சிலந்தி 


245 . 


சிலேத்துமம் 


139 . 


சிலேத்தும சுரம் 


19 . 


சிலேட்டும் சுரம் 


21 . 


சீத சுரம் 

56,57,58,249 . 
சீதாங்க மிறிய சன்னி 72 . 


சுரதோஉகம் 


44 . 


சுரம் 


212,223 . 


சுவாச காசம் 


101,197 . 


குலை 


94,96,136,240 . 


குலைகள் 


95 . 


சீர்சிரங்கு 


245 . 


செவிக்கள்ளன் 


158 . 


சேத்தும் சுரம் 


20,22,23 . 


சோகை 


110 . 


193 


சோபை 


112 . 


சோபை சுரம் 


111,113,120 . 


சோர்ந்ததாச் செய்யும் சுவாசங்கள் 250 . 


தலை சுற்றல் 


187 . 


தலை சுற்று 


216,224 . 


தாகம் 


36,90,3 . 


தாது நட்ட 


170 . 


தாந்திரிகம் 


73 . 


தாப சுரம் 


35,37 . 


தீராச் சயம் 


197 . 


தேகம் பலக்கும் 


187 . 


தொந்த சுரம் 


27 . 


தோட சுரம் 


46 . 


தோல் பற்றிய சுரம் 40 . 


தோ 2 சுரம் 


45 . 


நயனம் 


271 . 


நாலா மாறல் 


55 . 


நாலு மாறல் சுரம் 


53 . 


நவ சுரங்ணி 


249 . 


பவுத்திரங்கள் 


157 . 


பழங்காச்சல் 


56 . 


பாண்டு 


108,110,111,112,113,240 . 


பாஸ்டோட்டிக்கு சுரங் 197 . 


பாலவதிசாரம் 


122 . 


பித்த 


212 . 


பித்தம் 


216,269 . 


பித்த சிலேத்தும் வெப்பை 


26 . 


19 


பித்த சுரம் 


8,9.11.15,18,148 , 


பித்த பாண்டு 


148,164 . 


பிரலாப சன்னி 


78 . 


238 . 


பிள்ளையுண்டாம் 
பீலிகை 


180 . 


பீலிசம் 


208 . 


158 . 


புன்னு 
புக்ன நேத்திரம் 
பூச்சி விழுந்தான் 


76 . 


104 . 


பூரண சுரம் 


33 . 


பேராத வாய்வும் 


197 .. 


மகோதரங்கள் 


220 . 


மந்தக் கிராவி 


100 . 


மந்தமோடும் கன்று 


103 . 


மருந்தில் 


212 . 


மயக்கம் 


29 . 


மறை காசம் 


272 . 


மாறாக் கிராவி 


99 . 


மார்நோய் 


193 . 


முத்திரக் கிரீச்சம் 


148 .. 


முத்திரக்கிரீச்சம் 


138,224 . 


ដ ពុំបាន 


29.36,98 . 


சலரோகம் 


158 . 


லம் 


180 . 


அன்று மாறல் 


55 . 


மெய்மயக்கம் 


36 . 


மெய்யிளைத்தல் 


216 . 


195 


170 . 


மெய்யிளைப்பு 
மெய்யற்றிரத்த 


180 . 


மேகங்கள் 


140 . 


மேலிளைப்பு 


250 . 


மோரைக்கழிச்சல் 


183 . 


ருத்தாங்க சன்னி 


50,70 . 


வயறா தல் 


180 . 


வயிற்றிற் றிபனமு முண்டாகும் 197 . 


வல்லை 


196 . 


வன்னி 


68 . 


வன்னி மந்தம் 


180,240 . 


வாதம் 


105 . 


வாத சுரம் 


1,2,3,4,5,6,7 . 


வாத சேத்தம் சுரம் 25 . 


வாத பித்த வெப்பு 24 . 
வாதம் பம்பும் சருவாங்கமும் போம் 107 . 


வாத வலி 


102 . 


வாந்தி 


88 .. 


216 . 


வாய்வு 
விக்கல் 


88 , 89,90,267 . 


விடபாகம் 


146,164,234 . 


விடம் சீத சுரம் 


43 . 


விடமச் சுரங்கள் 


250 . 


விடப் பாண்டு 


249 . 


24 . 


விப்புருதி 
விழியினள்ள நோய் 


187 . 


விவி சுரம் 


41,42 . 


196 


வக்கம் 

101,109,164,179,234 . 
வீரியமும் விர்த்தியாம் 217 . 


வெப்பு 


55.65.220.234 . 


வெப்பெல்லா மோடும் 67 . 


வெப்போடே பித்த மறும் 36 . 


மருந்துகள் 


சொல்ல டைவு 


197 


தாவர வர்க்கம் 


அகத்திப்பூ 


172 . 


அசுவ கெந்தி 


39,98,141,202,246 . 


அசுவ கெந்தி கந்தம் 200 . 


அதிமதுரம் 


8,17,88,91,119,222,227,259,265,270 . 


அதிவிடையம் 


99,100,114,116,117 . 


அமுதரம் 


96 . 


அமுதவல்லி 


12 , 32,44,99,117,121,168,226 . 


அரசம்பட்டை 


57.112.113 . 


அரசு 


93 . 


அரத்தை 


17,30 , 89,141,153,166,253,265 . 


அழிஞ்சில் 


30,78 . 


ஆடாதோடை 


8 . 


ஆடா தோடையர்க்கு 


19 . 


ஆத்தி 


5 . 


ஆத்தியிலை 


225 . 


ஆத்திமலர் 


120 . 


ஆமணக்கம் வேர் 


4.24,66 . 


ஆரே 


93 . 


ஆலம் விழுது 


7.226 . 


93 . 


இவரையிலை 


225 . 


ஆற்முள்ளி 


5.19,142,174 . 


ஆற்முள்ளி 


19,142,174 . 


ஆனைத் திப்பிலி 


155,192 . 


93,265 . 


206 . 


இம்சி தண்ணீர் 
இருசி நீர் 


192 . 


இரண்டு மழி 


82 . 


இரண்டு முள்ளி 


112 . 


195 


இரண்டு முட்டி 


43 . 


இருவேலி 


11,115,167,227 . 


இலந்தை இலை 


59,171 . 


இலந்தை வேர் 


5 . 


இலவங்கம் 


153 , 215 . 


இலவங்கதி தோல் 


89,182 . 


இலவங்கயிலை 


228,259 . 


லவங்கப் பத்திரி 


131 . 


இலுப்பைப் பூ 


185,214 . 


இலுப்பையின் ப 


166 . 


இளநீர் 


225 . 


இன்புறல் 


149,192 . 


உத்தாமனி வேர் 


210 . 


ஊசிமல்லி 


161 . 


எருக்கம் வேர் 


46,76,77 . 


எலிச்செவி 


104 . 


ஏலம் 


38,88 , 89,131,146,268,214,268 . 


ஏழிலம் பாலை 


178 . 


ஓமம் 


23,34,81,103,135 , 192 . 


ஓரிலையின் தாமரை 


165 . 


கச்சோலம் 


248 . 


கச்கரம் 


228 . 


கஞ்சாவிரை 


132 . 


கடப்பந்தோல் 


129 . 


கடிதோடம் 


157 . 


கடு 


1 . 


199 


கடுகு 


31,71 . 


கடுகுரோகிணி 


25,36,37,48 , 61,155,159,168,235 , 243,248 . 


கடுக்காய் 


5,27,110,112,153,159 . 


கணத்துள் 


19,29,51,58 . 


கணத்தை 


101 . 


கண மூலம் 


75,78,79,141,175 . 


கண்டங்கத்திரி 


149 . 


கண்டங்கத்திரிவேர் 


23,84,241,257 . 


கண்டங்காரி 


20,31,44 . 


கண்ட சமூலம் 


33 . 


கஷ்டம் 


9,10,22,26,46,47,65,74,82,101,106,251,252 . 


கண்ட முள்ளி 


85 . 


கண்டமீ வேரினிற்றோல் 177 . 


கல்லனீட்டிய வேரி 


6 . 


கன்னல் வேர் 


53,58 . 


கத்தரி 


260 . 


கரணைக் கந்தம் 


95 . 


கரிய சீரகம் 


254 . 


கருங்காலி வேர்ப்பட்டை 122 . 


கருகு சுக்கு 


70 . 


கரு சீரகம் 


135 . 


கரு நெய்தல் 


227 . 


கருப்ப நீர் 


211 . 


கரும் பயா 


14 . 


கரும்பு 


165 , 225 . 


79 . 


காகோவி 


209 . 


கழற் பருப்பு 


102,130 . 


கற்கடக சிங்கி 


177 , 200 , 255 . 


கற்குரம் 


36 . 


கற்குரக் 


168 . 


காஞ்சொறிவேர் 


10 . 


காட்டலத்திப் பூ 


122.127.129,133 . 


காட்டாமணக்கு 


6 . 


காட்டாமணக்கம் வேர் 22 , 82 , 83 . 


காமாலை 


163 , 220,234 . 


காயம் 


94 . 


கார்போகரிசி 


153 . 


கானெரிசி 


251 . 


1,61,64,157 . 


கிராந்தி 
கீழ்க்காய்நெல்லி 


161,174 . 


குங்கிலியம் 


108 . 


குக்குது 


156,244 . 


குங்குமப்பூ 


118 . 


குடசப்பாலை 


117 . 


குடசப்பாலை மேற்பட்டை 116 , 
குடசப்பாலைத் தோல் 119,126 . 


குடசத் தோல் 


128,127,129,132 . 


குடசப்பாலை 


133 . 


குடசம் 


135 . 


குமரி 


66,162 . 


குமிழ் 


85,251 , 


201 


குமிழ் வேர் 


46 , 83,257 . 


குமிரி வேர் 


78 . 


குருக்கொங்குத் தோல் 70 . 


குருவேர் 


73 . 


குறிஞ்சி 


151 . 


குன்றிமவி வேர் 


232 . 


ககை நீறு 

229 . 
கத்தன் குதமீபை 4,24,27,45,63 , 65 , 82,84,85,132 . 
கவிளையின் கனிவற்றல் 127 . 


கவினை வேர் 


122 . 


கழிப்பாலை வேர் 


50 . 


கெசத் திப்பிலி 


195 , 243 . 


கையல் 


176 . 


கையாந்தகரை 


23.161 . 


கையாந்தகரைத்து சாறும் 207 . 
கைப்புடோல் 78 . 
கொங்குத்தோல் 29 . 


கொடிய வேலி 

34,39,41,42,45,54,64,66,70,103,141,149 , 

149 , 175,192,195,242,236 , 
கொட்டியின் கிழங்கு 167 . 


கொத்தமல்லி 


8,16,67,26,47,88,90,91,115,154,167 , 
228,247,255 . 


கொமட்டி மாதளை 


106 . 


கொன்றப் பழுத்து 


67 . 


கொன்றான் 


246 . 


கொன்றை கனி 


138 . 


نے 
اب 


கொன்றை வேர் 


109 . 


கோட்டம் 


12,90,91,92,141,146,154,160,185,200 , 
207,227,243,255,270 . 


கோரைக்கிழங்கு 


35 . 


கோரோசனை 


232 . 


கோஉட 


13 . 


கோஉடம் 


15 . 


சகா தேவி 


52,59 . 


சங்கம் வேர் 


1,66 . 


சங்கிரன் 


79,80,85 . 


சங்கு 


23,46,161,176 . 


சடாமாஞ்சி 


134,204 . 


சடைச்சி 


150 . 


சதகுப்பை 


8,17,142,153,242 . 


206 . 


சதுரக்கள்ளிப்பால் 


சதுரக்கள்ளியின் வேர்றோல் 


218 . 


சதாபி விரை 


81 . 


சதாவேரி கந்தம் 


98 .. 


சதாவேரி 


165,214 . 


சந்தனம் 


2,15,215 . 


40,43,53,57,59,61 . 


3,31,33,35,140,182,204,221 . 


சரர் தேவதரு 


248 . 


சாதிக்காய் 


128 . 


சாதி பத்திரி 


129 . 


சாதிக்காய் 


154,160,167,229,263 . 


சாதற் சாதம் 


221,248 . 


காம் 


சாத்திரவேலி 


168 . 


சாரணை வேர் 


108,109,111 . 


சாரணை 


112.113 . 


சாறுவளை 


162 . 


259 . 


சித்த முட்டி 


9,149,257 . 


சித்தமல்லி 


149 . 


சித்தாமுட்டிவேர் 


14 . 


சித்திர மூலம் 


30,87,145,153 . 


சிந்தித் தண்டு 


150 . 


சிந்தில் 


14.15 . 


38 . 


சீந்தில் 
சந்திற் கொடி 


47 . 


சிவதை வேர் 


243 . 


சிறியவாமணக்கு 


106 . 


சிறுகாஞ்சொறி வேர் 2 . 


சிறு காஞ்சொறி 


68,257 . 


சிறுக் கீரை 


227,270 . 


சிறு குறிஞ்சி 


149 . 


சிறு குறட்டை கந்தம் 151 . 


சிறுதும்மட்டிவேர் 


38,51,52,60 , 62 . 


சிறு தேக்கு 


10,12,153,166,175,247,253,259 . 


சிறுநாகப்பூ 


145,167,218 . 


சிறுபூளை 


138 . 


சிற்றாமுட்டி 


28,97 . 


சிற்றவரையில் விரை 


178 . 


20 


சின்னெரிசி 


257 . 


32.58 , 62,213 . 


சீதா செய் கழுநீர் 
சீந்தில் 


2,3,9,10,11,13,18,24,25,28,31,36,51 , 
64 , 65,97,100,108,115,129,130,131,132,134 


78,101 , 241 . 


சீந்தில் வேர் 


105 . 


சிந்தி கொடி 


227 . 


சீரகம் 


14,18,90 . 


சீரகங்கள் 


91,254,266 . 


சீரகம் 


98,145,153,192,199,255,260 . 


சுக்கு 


3,4,5,6,7,8,10,12,15,16,20,22,23,25,27 , 
31,32,33,35,41,42,45,46,47,51,52,53 , 54 , 
56,57,58,59,60,61,62,66,67,68,70,74,75 , 
77,78,79 , 80,83,84,87,94 , 95,96,97,99 , 
101,102,103,109,110,111,114,115,116 , 
117,118,126,128,129,131,132,133,134 , 
135,137,141,195,209,243 , 253 . 


சுவரொட்டி 


31 . 


செங்கழுநீர் தண்டு சேர்ந்த கந்தம் 182 . 
செங்கழுநீர் நற்கிழங்கு 226 . 
செங்கழுநீர்க் கந்தம் 232 . 


சென்பகப் பூ 


270 . 


செந்தொட்டி 


12,13,26,28,31,42,115,251 . 


செப்பு நெரிசி 


227 . 


செம்பாலை வேர் 


243 . 


செமீ புளிச்சை 


96.139 . 


செய்முள்ளி 


19,151 . 


செமீமுள்ளி வேர் 


22 . 


215 


செருப்படி 


14 . 


செருப்படியின் வேர் 46 . 


செவ்வள்ளியின் கொடி 248 . 


செவ்விள நரி 


232 . 


செவியம் 


30,42,49,53,64,72,74,79,80,87,141,145 , 
174,192,199,242 . 


தசமூல 


113 . 


தல்லி விட்டான் 


8 . 


தண்ணீர் விட்டான் வரு கிழங்கு 211 . 


தருன சுரம் 


31 . 


தழுதாழை 


1,4,6,7 , 24,42 , 82,93 , 85 , 85,150 . 


தழுதாழை வேர் 


81 . 


தாமரைத்தாது 


167 . 


தாமரை வளையம் 


92 . 


தாளி 


268 . 


தான்றி 


1 . 


காய் 


7 . 


தான்றிக்காய் 


154 . 


திப்பிலி 


10,11,12,97,146,192,194,229,256,258 , 
260,263 . 


திப்பிலி தூள் 


21 . 


திப்பிலி மூலம் 


34,47,72,87,95,145,210,219,221,259 . 


திரிகடுகு 


34,72,75,106,107,145,155,159,172,188 , 
190,199 , 219,248,260 , 


திரிபலை 


6,22,25,26,34,47,63,71,77,80,104,139 , 
146,188,219,235 


திரியலைள் 


40,50,111,142,199,160,210 , 255 , 


20 ம் 


துளசி 


43,52,53,56,251,257 . 


தூதுவளை 


22,161,190,174,251,257,262 . 


து துவளை தன்விரை 177 . 


தேச முலம் 


214 . 


தேசாவரம் 


28 .. 


தேய்ந்த சந்து 


185 . 


தேவரு 

154,175,182,243,199 . 
தேற்றான் விரைகள் 180 . 
தேற்றான் வித்து 190 . 


தேற்றான் விரை 


262 . 


தொடையிலை 


138 . 


தொடையீர்க்கு 


67 .. 


தோடை 


13 . 


தோடையர்க்கு 119 . 
நரிப்பயற்றும் வேர் 17,98,141 . 


நன்னாரி 


9,96,121,137,149,166,226,236,246,251 . 


நாகரம் 


121 . 


நாய்வேளை 


175 . 


நாவல் 


93 . 


நிலவேம்பு 


27,37,42,50,54,58,60,65,81,97,115 , 
130,131,132 . 


நிலப்பனையின் கிழங்கு 54 . 


226 . 


நிலப் பெண்ணை 
நீலிவேர் 


56 . 


நெய்தல் 


36,47 . 


நெய்தலின் கந்தம் 


44 . 


நெல்லி 


4,16 . 


நெல்வியின் பருப்பு 


92 . 


நெல்லி 


முள்ளி 


60 . 


202 


நெருஞ்சி 


98,141,174 . 


நெருஞ்சி வேர் 


76,142,246 . 


நெற்பொரித்துள் 


120 . 


நேர்வாளம் 


160 . 


நொச்சி 


68,85,149 . 


நொச்சியிலை 


45,71,76 . 


நொச்சிவேர் 


138 . 


நொச்சி தன் கொழுந்து 203 . 


பச்சிலை நீர் 


184 . 


பச்சை 


76 . 


பஞ்ச கோலம் 


73,239 . 


படலம் 


272 . 


பறங்கி 


52 . 


பற்படாம் 


9,12,13,35,37,41,47 . 


பற்படகம் 


28,36,38,42 . 


பற்படம் 


66 . 


பற்படவம் 


51,59,72,74,76,81,115,185,210,215 . 


பாசிப்பயிறு 


18 . 


பாதிரி 


31 , 68 , 83 , 85 . 


பாதிரிவேர் 


74.77 , 82,151,257 . 


பாதிரியின் பூ 


92 . 


பாரங்கி 


72,200 . 


ប ពី បាល 


58,59 , 62 , 211 . 


பாளிதம் 


37 , 205,260 . 


பார் சொத்தி 


63 . 


16,27,32 . 


பாற் சொற்றி 
பித்தப்பு டோல் 


47 . 


2.05 


பித்த வெடிப்பு 


17 . 


பிரண்டை 


70 . 


பிரமி 


103,111,112,161,176 . 


புங்கினல்ல தோல் 


120 . 


புங்கு 


149 . 


புடோல் 


22,77 . 


32 . 


36 . 


புராணவெப்பு 
புலம்பல் 
புளிய ரணை 
புளிய ரணைக் கந்தம் 


144 . 


146 . 


புளியாரை 


171,181,225 . 


பூசணிக்காய் 


165,225 . 


209 . 


பூசனிக்காய் நீர் 
பூநிபம் 


13,47,117 . 


பூந்தாமரை வளையம் 165,227 . 


பெரிய காயம் 


146 . 


பெருங்குறிச்சி 


43 . 


பெருங் குமிழி 


23 . 


பெருங்குமிழ் வேர் 


30,74 . 


பெருங்குரும்பை 


155 . 


பெருமரத்தின் தோல் 116,125,126 -3 , 127 - 2 , 133 - 1 , 154-3 . 


பெருமரத்தின் பட்டை 114 . 


பெரு மருந்து 


151 . 


பெமுட்டி 


33 , 62 . 


பேய்த்தம் மட்டி 


139-1 . 


226,241 . 


பேய்ப்புடல் 
பேய்ப் புடோல் 


13,25,38,41,51,53,60,67,72.74.150 . 


68 . 


219 


பேய்ப் புடோலம் 
பேய்ப் புடோ 


81 . 


பேராமட்டி 


5,16,18 , 27,30,32,39,46,50,52,53,56 , 
57. 65,97 , 246 . 


பேராமுட்டி வேர் 


14 . 


பேரமல்லி 


150 . 


பேரீந்து கனி 


215,255 . 


பேரோ அலி 


38 . 


பொடுதலைகள் 


162 . 


பொன்முசுட்டை 


41,115,121,175,243 . 


பொன்னாங்காலி 


226 . 


பொன்னாங்காவி வேர் 


மகோதரம் 


148 . 


மஞ்சட்டி 


154,107,236,243 . 


மஞ்சன் 


7,119 , 236,242 . 
96,251 . 


மட்டிரண்டு 


மதுகங் 


214 . 


மதுரம் 


18 , 89 , 90 , 92 , 93 , 96,146,207 , 232,235 , 253 . 
99 . 
. 


மந்தவல்லி 


மரமஞ்சள் 


22,33,78,108,119,181,221,235 . 


90 . 


மருக்கொழுந்து 
மருட் கிழங்கு 


40,60 . 


மலக்கட்டு 


220 . 


மனுபாலை 


40,43,50 , 61,62,75 , 85 , 88 , 89,90,142 . 


மதுபாலை வேர் 


55 . 


மாகாளி வாராசி 96 . 


மாங்கொட்டை 


126 . 


மாசி 


18 , 248 . 


மாதளை 


114 . 


மாதளையிரும்பு 


126,127,128,133,137 . 


மாதளைப் பிஞ்சு 


134 . 


மாதளை வேரொடு 118 . 


மாஉ சிகம் 


139 . 


மாஉ லிங்கை 


144 . 


68,70,72.85 . 


மிளகு 


62,94 , 263 . 


முசுக்கை 


8 . 


முசுமுசுக்கை 


184,213 . 


முசுமுசுக்கை வேர் 


226 . 


முட்காவேளை வேர் 


19.64 . 


முட்டி 


82 . 


முட்டிரண்டு 


59 . 


114,116,226 . 


முத்தக்காசு 


52,99 . 


முத்தம் 


2,3,9,12,13,14,15,17,18,24,31,38,47,59, 
63,66,67,76,96,100,104,117,118,127,130 , 
132,133,134,137,139,199 , 210 . 


முந்திரி 


221 , 255 . 


முந்திரிகை 


9,32,36,52,185,199,235 . 


முந்திரிப்பழம் 


229 . 


முருங்கை 


85,149,150 . 


முருங்கைப் ப 


226 . 


முருங்கைத் தோல் 


95,135 . 


முன்வி 


16,21,37,47,82,84,102,106,257 . 


முள்ளிக்கலிவிரை 


71 .. 


முள்ளிரண்டு 


80 . 


211 


முன்னை 


149 . 


முக்குறட்டை 


149 . 


முங்கிலை 


137 . 


முன்று முட்டி 


40,54,63,75,79,80,84,85 . 


மெய்நோய் 


191 . 


மெய்யிளைப்பு 


212 . 


மேகம் 


223 . 


மோதகம் 


116 . 


யானைத் திப்பிலி 


120.122 . 


ரோகினி 


22,40,60,63 . 


20,23,33,34,39,46,57,80 , 95 , 235 , 242 . 


வசம்பு 
வட்டத் திருப்பி 


11,95,143,236 . 


வண்ணக் குறிஞ்சி 


150 . 


வல்லாரையினர் 


232 . 


வன்றுருக்கம் 


207 . 


43,72,78,79,80,95,109,110,111 , 


வன்னிந்து 


195 , 


வாசை 


28,198,236,241,251,251 . 


வாசையிலை 


194 , 367 . 


வாசையிலை யீர்க்கு 


20 . 


வாசைவேர் 


105 . 


வாய்விளங்கம் 


47,104,207,235 . 


வாழைக்கிழங்கு நீர் 


221,225 . 


விடபாகம் 


163 . 


172 . 


விடையம் 


129,131,132,133,134,135,136,153,243,259 


வில்வ 


212 


251 .. 


வில்வ கனி 


132 . 


வில்வக்கனி விற்றல் 


134 . 


வில்வப்பழவற்றல் 


126,131 . 


வில்வப் பிஞ்சு 


181 . 


வில்வம் 


82,83,85,88,189,114,206,237 . 


வில்வக்ஞங்கனி 


120 . 


வில்வவேரி 


37,45,74,84 . 


விலாம் பிச்சம் 


15,16,26,42 , 88 , 89,91,96,137,140,184,115 , 
204,214,210,270,257,105 . 


விளக்கெண்ணெய் 


105 . 


விளா 


222 . 


விளாளரிசி 


155,199,242 . 


வீழி ( வி ) 


150 . 


வெட்டி 


90,91,204,214 . 


வெட்டி வேர் 


7,8,10,14,17,35,120,137,140,182,185 , 
211,270 . 


வெல்சங்கம் வேர் 


34,45,70 . 


வெம்சங்கலி 


94,110 . 


வெஸ்சாரடை 


110 . 


வெப்பாலை 


236 . 


வெப்பாலைத் தோலரிசி 13 . 


வெப்பாலை யின்னரிசி 154,168,242 . 


வெல்லம் 


251 .. 


வெள்ளுள்ளி 


41,71,94,95,135 . 


213 


வெள்ளரிக்காய் 


225 . 


வெள்ளருகு 


39,151,209 . 


வெள்ளைப் பூண்டு திரி 143 . 


வேப்பந்தோல் 


150,241 . 


வேப்பர்க்கு 


25,41,54,57,65 . 


வேம்பாகு 


31,47 . 


54 . 


வேம்பு 
வேர்க்கொம்பு 


1,2,11,13,26,28,39,50 , 64,130,207 . 


வேலம் 


43,53,56,57,59,61 . 


வேலந்தோல் 


150 . 


வேல் 


40 . 


214 


சால்லடைவு 


தாது வர்க்கம் 


அரபொடி 


- 161 


இந்தப்பு 


103,106,109,135,145,154,188,199,242 


எவட்சாரம் 


106,146,154,182,195,239,242 


காந்தபற்பம் 


கிட்டம் 


-159 


சீனாக்காரம் 


- 155 


நவச்சாரம் 


- 


215 


சொல்லடைவு 


உயிர் .. வர்க்கம் 


ஆவின் பால் 


144,184,186,209,213,231,262,268 


ஒட்டைத்சள் 


73 


கலன்கொம்பு 


- 94 


சிளிஞ்சியினுள்ளிருக்கும் சதை - 143 


கோசலத்தில் 


110,111 , 217 


கோரோசனை 


-232 


தவிச் 


-171,218,231 


தேன் 


19,48 , 58,96,122,138,256 


நெய் 


147,209,144,213,268,218 


வெள்ளாட்டினோர் முத்திரத்தில் - 112 , 113 


மூலிகைப் படங்கள் 


* 


* 


16 


ஐஐஐஐஐ 88388ஐஐஐஐஐ 88 ஐ ஐ ஐ 
3 

3 
ஐ 
ஐ 
B 

8 
சொல்வதற்கு மட்டோ தொலையாத மேகநீ 
ரெல்லா மொழக்கு மொவகற்ற - மெல்லவச 

ஐ 
மாவரைப் பம்பரம்போ லாட்டும் தொழிணைக்கோ 

C 

ஐ 
யாவாரை முன் , 


888888883333 


323s 


Tan 


ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ 388 38 


p 


Oெ 
AD 
400 


PC 


100000 


ஆவாரை 


பக் 


So 


o 


த 


218 


ஈச்சுர மன 


பலபலவீத் கருசந்தி பாதங்க ளோடு 
நலமகல்ல உங்கள் நடுங்கும் - கலகலெனப் 
பேச்சுரண் டாடுமலாப் பெண்னைமே நீகேளாய் 
ஈச்சுர பலிதனக் என்று 


| 


ஈஸ்வரமூலி 
( ARISTOLOCHIA INDIA ) 


220 


ஓரிதழ் தாமரை 


தாரவையுண்டாக்குத் தவிமேகத்தைத் தொலைக்கும் 
ஆதரவா மேனிக் கழகுதரும் சீதம்போம் 
சீரிதழ்த் தாமரைவாழ் செய்ய மடவனமே 
ஓாதழ்த் தாமரையை யன் . 


பூவிதழ் 


காய் 


ரத்ன 
புருஷ் 
( 
அ 
) 
ஓரிதழ் 
தாமரை 


222 


கரிசாலை 


குரற்கம்மற் காமாலை குட்டமொடு சோபை 
ஆறற்பாண்டு பல்லோ யொழிய நிரற்சொல்ல 
மெய்யாந் தகரையொத்த மீயென்று நற்புலத்துக் 


லைாந் தகரை யொத்தக் கால் . 


கரிசலாங்கண்ணி 


E 


224 


குரோசாணி ஓமம் 


வெகுந் திரம்வாதம் வீரிய நட்டம் புல் 
உடுபேதி புட்கடுப்ப லோடே - மிருகரப்பான் 
தீராக் கபடிவை போம் செய்ய குரோ சாவியென்றாய் 


வாரா மயக்கறு மால் . 


2 


& RS 


குராசானிஓமம் 


COCYAMUS NIGER )) 


226 


சங்கம் 


வீக்கம் கரப்பான் விதாகம் பெந்த குன்மம் 
ஊக்கமரு குலைவாய் வோடு பித்தந் - தாக்குலிடம் 
வீரமோ கள் துலங்கும் வீசுபசி ரத்த முட்டாம் 
காசங்கம் வேலை கட்டு . 


சங்கன் 


S 


3 


225 


குமா ( a ) சோற்றுக் கற்றாழை 


பொல்லாமே சங்கபம்பு ழுச்தலை குஉக்டரச 
மல்லார்மத் தம்பகந்த ரங்குன்ம - மெல்லாமடை 
டேகு மாக்கு கொச்சற் கரிச்சர 


மாகு மாக்கு மருண்டு . 


அ 


ම මම මට ම ම ම ම ම ම ම ම ම ම ම ම ම ම ම ම ම ම 


குமரி ( என்ற ) சோற்றுக்கற்றாழை 


2.30 


3 


முசுமுசுக்கை 


இருமாட வீனை பிரைப்பு புகைச்சல் 
மருவு கின்ற நீர்த்தோம் மாலந் - திருவுடைய 
மானே ! முகமுசுக்கை மாமூலி சவ்விலையைத் 
தானே இருந்தவர்க்குந் தால் . 


24 


231 


was 


W 


முசுமுசுக்கை 
இருகுரங்கின்கை ) 


232 


வல்லாரை 


அக்கர நோய் மாறும் அகலும் வயிற்றரவு 
தக்கவரத் தக்கடுப்புத் தானேகும் - பக்கத்தில் 
எல்லாரை மருந்தென் றேறரைத்து நன்மனையுள் 
வல்லாரை யை வளர்த்து வை . 


3 


233 


வல்லாரை 


1234 


Geeeeeeeeeeeeeeee 


வாத நாராயவன் 


நன்மை தரும்வாத நாராயன மரத்தில் 
தன்மை இனிவரைக்கள் தாழ்குடிலே - வன்மையுரம் 
வாத வலிகுடைச்சல் வாட்டுகச் குலைலொம் 
பதலத்தில் விட்டோடிப் போம் . 


*8888888888888 


apo99apppppp 

) 


235 


aralarces 


BRPODRORE 


ை 


eas 


A09 


4000 


20 


ARR 


வாதமடக்கி 


Go00000000000 


000000RUAETS 


